திருச்செந்தூர்‌ 
முருகன்‌ கோயில்‌ வரலாறு 


(ஆய்வு நூல்‌) 


பேராசிரியர்‌ 


டாக்டர்‌, ந. கல்யாண ௬ந்தரம்‌, 
எம்‌. ஏ., பி,டி., பிஎச்‌.டி, 


முன்னாள்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌, 
ஆதித்தனார்‌ கல்லூரி, 
திருச்செந்தூர்‌ 


திருக்குமரன்‌ பதிப்பகம்‌ 
66, சபாபதிபுரம்‌ தெரு, 
திருச்செந்தூர்‌ - 628 215 


உரிமை ஆசிரியர்க்கு ௮ இரண்டாம்‌ பதிப்பு மே, 1989 
விலை ரூ 17-18 


அணிந்துரை 


டாக்டர்‌ நல்லாசிரியர்‌ 

பேராசிரியர்‌ இரா. கணகசபாபாதி, எம்‌.ஏ., பி. எச்‌.டி., 

முதல்வர்‌, ஆதித்தனார்‌ கல்லூரி, திருச்செந்தூர்‌ 

(முன்னாள்‌ ஆட்சிக்குழு உறுப்பினர்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌) 


எம்‌ கல்லூரி ஆசிரியர்‌ பலர்‌ அறிஞர்‌ (Ph.D) பட்டம்‌ பெற்‌ 
றுள்ளனர்‌. அவருள்‌ ““திருச்செந்தூம்‌ முருகண்‌ கோவில்‌ -- 
நான்‌ வழியாடும்‌ திருவிழாக்களும்‌” என்ற ஆய்‌ வேட்டினை 
முதன்‌ முதலாகப்‌ படைத்தளித்த டாக்டர்‌. ந. கல்யாண சுந்தரம்‌ 
அவர்களைப்‌ பாராட்டுகின்றேன்‌. அவரது முதற்பதிப்புக்கு நல்ல 
வரவேற்பு இருந்தது. இப்போது இரண்டாம்‌ பதிப்பு வெளியிடுவதை 
அறிந்து மிக்க மகிழ்ச்சி யடைகிறேன்‌. 


வரலாறு என்று குறிப்பிட்டாலும்‌ ஆலய அமைப்பு, சிலை 
கள்‌, வழிபாட்டு முறைகள்‌ : பற்றியே சிறப்பாகவும்‌ விரிவாகவும்‌ 
ஆராய்ந்துள்ளார்‌. அனைவருக்கும்‌ புரியும்‌ வண்ணம்‌ எளிய இனிய 
தமிழ்‌ நடையில்‌ எழுதி நூலாக்கியுள்ளார்‌, விளககப்படங்களும்‌ தத்துள்‌ 
ளார்‌. 


திருக்கோயிலில்‌ நடைபெறும்‌ நாள்‌ வழிபாடு, திருவிழாக்கள்‌ ' 
ஆகியவற்றின்‌ தத்துவங்களை அறிய “விரும்புவோருக்கு இந்நூல்‌ 
பெரிதும்‌ துணை நிற்கும்‌, 


இந்து மதத்தைப்‌ பற்றியும்‌ திருக்கோயில்களைப்‌ பற்றியும்‌ 
ஆய்வு நூல்கள்‌ வெளி வர வேண்டும்‌. குறிப்பாக, மாணவர்‌ உலகம்‌, 
படித்து உணரும்படி தமிழில்‌ வரவேண்டும்‌ என்பது என்‌ அவா. 
இதனை நிறைவேற்ற இரண்டாம்‌ பதிப்பு வெளியிட்ட டாக்டர்‌. 
த. கல்யாண சுந்தரமவர்களுக்கு என்‌ வாழ்த்துக்கள்‌ . 


அவர்‌ தொடர்ந்து இத்தகைய நூல்களையும்‌ சமய இலக்‌ 
கியங்களையும்‌ ஆராய்ந்து வெளியீட்டு தமிழுக்கும்‌ இந்து சமயத்திற்கும்‌ 
தொண்டு செய்யச்‌ செந்தில்‌ முருகன்‌ திருவருளை வேண்டு 
கின்றேன்‌. 


இரா; கணக சபாபதி 


திருச்செந்தூர்‌, 
19-5-89 


பாபரிரம்‌ 


திருக்கோயில்‌ பற்றித்‌ தமிழில்‌ வெளிவரும்‌ அறிஞர்பட்ட 
(h.0) முதல்‌ ஆய்வு நூல்‌ இது அன்னை கோமதியின்‌ அருளால்‌ 
ஆய்வுக்குரிய அரிய நூல்கள்‌ பல கிடைத்தன. அமெரிக்க நாட்டுச்‌ 
சமயத்துறைப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ பிரட்டு குளோத்தி சில குறிப்புகள்‌ 
வழங்கினார்‌. செப்பேடுகள்‌. ஏட்டுச்‌ சுவடிகள்‌ மற்றும்‌ செய்திகளை 
இவ்வூர்த்‌ திரிசுதத்திரர்‌ (முக்சாணியர்‌) தந்து உதவினர்‌. கோயிலி 
லுள்ள ஆவணங்களைக்‌ கரண ஆணையர்‌, துணை ஆணையர்‌ 
ஆணை வழங்கினர்‌, மற்றும்‌ ஆலய ஊழியர்‌ உதவினர்‌. திரு. 
மு. முத்தையாபட்டர்‌ தனது குறிப்புகளை எல்லாம்‌ தந்து உதவினார்‌. 
உதவியவர்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ உளமார்ந்த நன்றி, 

வரலாற்று ஆசிரியர்‌ திரு. கே.கே. பிள்ள (சுசீந்திரம்‌ 
கோயில்‌) திரு. கே.வி. இராமன்‌ (காஞ்சி வரதராசர்‌ கோயில்‌) ஆகி 
யோர்‌ அடிச்சுவட்டில்‌ எனக்கென ஒரு திட்டத்தை வகுத்துத்‌ தமிழர்‌ 
பண்பா டு முறையில்‌ முரன்‌ முதலில்‌ இந்நூலினை ஆராய்ந்துள்ளேன்‌ . 
தாள்‌ வழிபாடும்‌ திருவிழாக்‌ ளு 2ம இதில்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. 


முதற்‌ பதிப்பில்‌ உள்ள அடிக்குறிப்புகள்‌, புள்ளிவிவரங்கள்‌, 
துணை நூற்பட்டியல்‌ ஆகியவற்றை நீக்கி இவ்விரண்டாம்‌ பதிப்பில்‌ 
ஆராய்ச்சியாள 3ர அன்றி அனைவரும்‌ படிக்கும்‌ வண்ணம்‌ செய்திகளை 
மட்டும்‌ தந்துள்ளேன்‌, என்‌ செவிகட்கும்‌ கண்கட்கும்‌ எட்டிய செய்திகளை 
மட்டுமே தந்துள்ளேன்‌. கிடைக்கப்‌ பெறாத செய்திகள்‌ ஏரசவம்‌ 
உள்ளன. எதையும்‌ மறைக்க வேண்டும்‌ என்பது என்‌ நோக்கமன்று. 


நூலினை வெளியிட அனுமதி வழங்கிய மதுரை காமரசசர்‌ 
பல்கலைக்‌ கழகத்துக்கும்‌, அணிந்துரை வழங்கிய திருச்செந்தூர்‌ 
ஆதித்தனார்‌ கல்லூரி முதல்வர்‌ நல்லாசிரியர்‌ டரக்டர்‌ இரா. கனக- 
சபாபதி அவர்களுக்கும்‌ தன்றி. அட்டைப்‌ படத்தின்‌ மாறுபடங்கள்‌ 
தந்துதவிய சிவகாசி லவ்லி ஆப்செட்‌ அச்சக உரிமையாளர்‌ அவர்‌ 
களுக்கும்‌ அகம்‌ நிறைந்த நன்றி. 

அச்சுப்பிழைகள்‌ திருத்தி உதவிய எனது துணைவி புலவர்‌ 
திருமதி செகதாம்பாள்‌, எம்‌.ஏ., பி.எட்‌.,க்கும்‌ நூலினை அழகியமுறை 
யில்‌ அச்சிட்டு உதவிய திருநெல்வேலி டீலக்ஸ்‌ அச்சக உரினமயாளர்‌, 
ஊழியர்களுக்கும்‌ என்‌ மனம்‌ நிறைந்த நன்றி. 

சென்னிமலை முருகன்‌ திருவருளால்‌ செந்தில்‌ முருகன்‌ 
வரலாறு நிறைவு பெற்றது. 


66, சபாபதிபுரம்‌ தெரு, ந. கல்யாணந்துரம்‌ 
திருச்செந்தூர்‌, 


த 
2 
& 


ப ந. ரர த த ர அ. ர ட 
ன்‌ த ர உ அத ர அ மான 


நம்‌. 
ல்‌ 
ச்‌ 


பொருளடக்கம்‌ 


பொருள்‌ 


இருப்பிடமும்‌ பெயர்களும்‌ 
ஆலய அமைப்பும்‌ வளர்ச்சியும்‌ 


வழிபடப்‌ பெறும்‌ திருவுருவங்கள்‌ 


'தாள்‌ வழிபாடு 


திருவிழாக்கள்‌ 

கட்டளைகள்‌ 

அணிகலன்கள்‌ 

காணிக்கை 

வழிபாடு தடைபட்ட ஆண்டுகள்‌ 


நிறைவுரை 


பின்‌ னீணை ப்புக்கள்‌ 


1, திழற்‌ படங்கள்‌ 


தரைப்‌ படங்கள்‌ 


12] 


மாகம்‌ 
1௮ 
6... 28 
29 —. 46 
47 7] 
72 ~ 109 
110 — 198 
124 — 137 
198 — 146 
147 ~— 152 
158 _ 158 


முதல்‌ இயல்‌ 
இருப்பிடமும்‌ பெயர்களும்‌ 


இருப்பிடம்‌ 

ஆறுபடைவீடுகளுள்‌ ஒன்றாகிய திருச்செந்தூர்‌, சிதம்பரனார்‌ 
மாவட்டத்தில்‌ துறைமுக நகரமாகிய தூத்துக்குடிக்குத்‌ 
தெற்கில்‌ நாற்பது கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ கடற்கரையில்‌ 
அமைந்துள்ளது. கி.பி. 1911ஆம்‌ ஆண்டிலிருந்து இப்பெயர்‌ 
கொண்ட வட்டாரத்தின்‌ தலைநகராக விளங்கி வருகிறது. 
திருநெல்வேலியிலிருந்து 56 கி.மீ. புகைவண்டி, பேருந்து 
வசதிகள்‌ உள, தூத்துக்குடியிலிருந்து பேருந்து வசதியுண்டு. 
கன்னியாகுமரி, இங்கிருந்து கடற்கரைத்‌ தடத்தின்‌ வழியே சென்றால்‌ 
88 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது, 

ஊருக்குக்‌ கிழக்கேயுள்ள முத்துக்‌ கொழிக்கும்‌ கடலருகே 
முத்தமிழ்‌ வித்தகன்‌ முருகன்‌ நித்தம்‌ அருள்‌ பொழிகிறான்‌. கடற்கரை 
யில்‌ அமைந்துள்ள மலை **சந்தனா மலை”” என வழங்கப்‌ பெறுகிறது 
செந்தின்‌ மாமலை?” என்றும்‌ அதற்குப்‌ பெயருண்டு. இது மருதமும்‌ 
குறிஞ்சியும்‌ மயங்கிய ஊர்‌ என்பதைக்‌ கடைச்‌ சங்கப்‌ புலவர்‌ பரணர்‌ 
அக தானூற்றில்‌, 

“கழனி உழவர்‌ கலிசிறந்‌(து) எடுத்‌ 

கறங்கிசை வெரீஇப்‌ பறந்த தோகை 

அணங்குடை வரைப்பகம்‌ பொலிய வந்திறுக்கும்‌ 

திருமணி விளக்கின்‌ அலைவாய்‌ .....”” எனப்‌ பாடியுள்ளார்‌. 


பொயம்சூன்‌ 

௯பாடயுரம்‌ 

தமிழ்‌ இலக்கிய வரலாற்றாசிரியர்‌ எம்‌.எஸ்‌. பூரணலிங்கம்‌ 
இரண்டாம்‌ தமிழ்ச்சங்கமிருந்த இடம்‌ கபாடபுரம்‌ எனக்குறித்துப்‌ 
பிறைக்கோட்டுள்‌ * “அலைவாய்‌”? எனக்‌ குறித்துள்ளார்‌. 

வால்மீகி, இராமாயணத்தில்‌ கபாடபுரத்தின்‌ இருப்பிடத்தைச்‌ 
சுட்டும்‌ பொழுது, 

*“தாம்பிரபருணி அழகிய சந்தனச்‌ சோலைகளால்‌ 

மூடப்‌ பெற்ற திட்டுக்களையுடையதாய்க்‌ 

கணவனிடத்தில்‌ அன்புள்ள யுவதியானவள்‌ 

புக்ககம்‌ புகுமாறு போல சமுத்திரத்தில்‌ 

சென்று விழும்‌. பிறகு பொன்னிறைந்ததாயும்‌ 

பாண்டியர்க்கு யோக்கியமாயுமுள்ள கபாடத்தைப்‌ 

பார்க்கக்‌ கடவீர்கள்‌'” எனக்‌ குறித்துள்ளார்‌. 


வால்மீகி சபாடபுரத்திற்குக்‌ கூறியுள்ள குறிப்புக்கள்‌ திருச்‌ 
செந்தூருக்கு மிகவும்‌ பொருந்தி வருகின்றன. தண்‌ பொருநையாறு 
(தாம்பிரபரணி) கடலோடு கலக்குமிடத்திற்குத்‌ தெற்கே சந்தனச்‌ 
சோலைகளும்‌ முத்துக்களும்‌ காணப்‌ பெற்ற இடம்‌ திருச்செந்தூராகும்‌, 
சந்தனம்‌ 

*சந்தனக்காட்டுக்குள்ளே கந்தனை நான்‌ கண்டுகொண்டேன்‌” 
என்பது இவ்வட்டாரத்து நாடோடிப்‌ பாடலின்‌ ஓரடி. திருச்செந்தூர்‌ 
முருகன்‌ குடியிருக்கும்‌ மலைக்குச்‌ சந்தன மலை எனப்பெயர்‌, 
கந்தபுராணம்‌ இம்மலையைக்‌ * “கந்தமாதன பர்வதம்‌?” எனப்‌ புகழும்‌, 
இன்று இம்மலையில்‌ சந்தன மரங்கள்‌ இல்லை. ஆயினும்‌ அருணகிரி 
நாதர்‌ காலத்தில்‌ (கி.பி. 15 ஆம்‌ நூற்றாண்டு என்ப) இம்மலையில்‌ 
சந்தன மரங்கள்‌ அடர்ந்திருந்தன. செந்தில்‌ கந்தனைப்‌ பாடும்‌ போது 
அருணகிரிநாதர்‌, 


“சந்தனத்தின்‌ பைம்‌ பொழில்தண்‌ செந்திலில்‌ 

தங்கும்‌ பெருமானே?” 
எனப்‌ பாடியுள்ளார்‌. இன்றும்‌ இக்கோயிலில்‌ வழங்கப்படுமளவு 
சந்தனம்‌ ஏனைய முருகன்‌ கோயில்கவில்‌ வழங்கப்படுவதில்லை. 
கால மாறுபாடுகளால்‌ சந்தன மரங்கள்‌ அழிந்து போயிருக்கலாம்‌, 


முத்த 

சாணக்கியர்‌ தம்‌ பொருள்‌ நூலில்‌ பாண்டிய கவாடக என்ற 
முத்தைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. கபாடபுரத்தில்‌ முத்துக்கள்‌ கிடைத்தன. 
இன்றும்‌ இப்பகுதியில்‌ முத்தெடுக்கின்றனர்‌. அருணகிரி நாதரும்‌, 
பகழிக்‌ கூத்தரும்‌ இவ்வூரில்‌ முத்துக்கள்‌ கொழிப்பதைப்‌ புகழ்ந்து 
பாடியுள்ளனர்‌. 
இடைச்‌ சங்கம்‌ இருந்த இடமா? 

குன்றெறிந்த குமரவேள்‌ சங்கத்திலிருந்ததை நக்கீரர்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. அருணகிரிநாதர்‌, i 

“செஞ்சொற்‌ புலவர்கள்‌ சங்கத்‌ தமிழ்‌ தெரி 
செந்திற்‌ பதிதகர்‌ உறைவோனே '” 

எனப்‌ பாடியுள்ளார்‌. சங்கத்திற்கு இலக்கண நூல்‌ ஈந்த அகத்தி 
யருக்கு இங்குக்‌ கோயில்கள்‌ உண்டு, கபாடபுரத்தின்‌ பகுதியாக 
இவ்வூர்‌ விளங்கியிருக்கலாம்‌. 
திருச்கிரலைவாய்க . 


கலங்கள்‌ வந்து தங்கும்‌ வாயிலாக அமைந்ததால்‌ கபாடபுரம்‌ 
பின்பு அலைவாய்‌ என அழைக்கப்பட்டிருக்கலாம்‌. அகதானூறு, 


3 


தொல்காப்பிய மேற்கோள்‌ செய்யுள்‌,!3 திருமுருகாற்றுப்படை,14 
கந்த புராணம்‌ ஆகிய நூற்கள்‌ இவ்வூரை *அலைவரம்‌” எனக்‌ 
குறிப்பிடுகின்றன. ! 


முருகன்‌ நிலை பெற்று இருப்பதால்‌ “திரு” என்ற அடைமொழி 
பெற்றுத்‌ ” திருச்சீரலைவாய்‌” என்ற பெயர்‌ நிலைத்தது. இக்‌ கோயிலில்‌ 
அலைவாயுகந்த பெருமான்‌ எனப்‌ பெயருள்ள எழுந்தருளும்‌ மூர்த்தியு 
மூள்ளார்‌. நாமனூர்‌ அலைவாய்‌ என்றும்‌ பெயர்‌ வழங்கப்பட்டது. 
செந்தில்‌ 

செம்பொருளான முருகன்‌ விழைந்து வீற்றிருப்பதால்‌ இப்‌ 
பெயர்‌ வந்ததென்பார்‌ திரு ந. சேதுரகுநாதன்‌. அருணகிரிநாதர்‌ இப்‌ 
பெயரை 65 தடவை பயன்படுத்தியுள்ளார்‌. 


“தமிழ்‌ நாட்டில்‌ தெய்வ நலம்‌ பெற்ற ஊர்கள்‌ பெரும்பாலும்‌ 
“திரு” என்னும்‌ அடை பெற்று வழங்கும்‌. “இல்‌” என்பது பெரும்பாலும்‌ 
மக்கள்‌ வாழும்‌ வீட்டைக்‌ குறிப்பதாகும்‌. ஆயினும்‌ அச்சொல்‌ சில பழ 
மையான ஊர்ப்பெயர்களில்‌ சேர்ந்திருக்கிறது'” எனக்‌ கூறிய டாக்டர்‌ 
இரா. பி. சேதுப்பிள்ளை 'செந்தில்‌* என்ற பெயரை எடுத்துக்காட்டாக 
இயம்பியுள்ளார்‌. சிவந்த நிறமுடைய சேந்தனுக்கு இக்கோவில்‌ இருத்‌ 
தலினால்‌ சேந்தில்‌ என்ற பெயர்‌ ஏற்பட்டு மருவி செந்தில்‌ எனப்‌ 
பெற்றது'' என்கிறார்‌ இ. மு. சுப்பிரமணியபிள்ளை, செந்து என்பது 
உயிர்‌, உயிர்களுக்கு அடைக்கலமாக விளங்குவதால்‌ செந்தில்‌ என்ற 
பெயர்‌ வந்தது என்பாருமுளர்‌. “சீர்கெழு செந்தில்‌” எனச்‌ சிலப்பதி 
காரம்‌ செப்புகிறது. 


திருச்செந்திலூர்‌ 

திருச்செந்தூரின்‌ நடுவில்‌ அமைந்துள்ள சிவக்கொழுந்தீசுவரர்‌ 
கோயில்‌ கல்வெட்டில்‌ :திருச்செந்திலூர்‌' என்ற பெயர்‌ காணப்‌ 
படுகிறது. அதே கல்வெட்டு இவ்வூரினைத்‌ *திரிபுவனமாதேவி 
சதுர்வேதி மங்கலம்‌” என்றும குறிப்பிடுகிறது. 


திருச்செந்தூர்‌ 

“திருச்செந்திலூர்‌” மருவித்‌ “திருச்செந்தூர்‌” ஆகியிருக்கலாம்‌. 
அருணகிரிநாதர்‌ திருச்செந்தூர்த்‌ திருப்புகழ்ப்‌ பாக்களில்‌ இப்பெயரை 
எட்டு முறை பயன்படுத்தியுள்ளார்‌. இப்பெயரே இன்று பெரு 
வழக்கிலுள்ளது. 


செயந்தியுரம்‌ 

*செயம்‌* என்னும்‌ வடமொழிச்‌ சொல்‌ வெற்றியைக்‌ 
குறிக்கும்‌. முருகன்‌ சூரனை வென்ற இடமாதலின்‌ *செயந்திபுரம்‌” 
என்ற பெயர்‌ ஏற்பட்டதென்பர்‌. “செயந்திபுர மகாத்மியம்‌” என்ற நூலு 
முள்ளது. இப்பெயர்‌ இன்று வழக்கிலில்லை, 
இரண்டாம்‌ யாடைவீ௫ 


தமிழ்‌ நாட்டில்‌ முருகன்‌ சிறப்பாகக்‌ குடிகொண்டுள்ள இடங்‌ 
கள்‌ ஆறு என்பர்‌. மனித உடலிலுள்ள ஆறு ஆதாரங்களையே ஆறு 
திருப்பதிகளாக உருவகித்துள்ளனர்‌ என்பர்‌ யோகிகள்‌. 
திருச்சீரலைவாயை இரண்டாவதாகப்‌ பாடியுள்ளார்‌. அரசன்‌ படை 
களோடு தங்குமிடமே *படைவீடு' எனப்படும்‌. முருகன்‌ சூரனை 
வெல்லப்படைகளோடு தங்கிய இடம்‌ இவ்வூரேயாகும்‌. தெய்வயானை 
திருமணம்‌ சூரனை வென்ற பிறகே திருப்பரங்குன்றில்‌ நடைபெற்றது. 
திருச்செற்தூரே முதற்படை வீடு என்பாரு முளர்‌. 
கோயிலின்‌ இருப்பிடம்‌ 
சங்ககாலத்திலேயே முருகன்‌ கோயில்‌ கடற்கரைக்‌ குன்றில்‌ 
அமைந்திருந்தது எனக்கண்டோம்‌. ஊர்‌ நடுவிலுள்ள சிவக்கொழுந்தீசு 
வரர்‌ கோயிலே பழைய முருகன்‌ கோயில்‌ எனக்‌ கருதுவா நமுளர்‌. 
அதற்கு அவர்கள்‌ கூறும்‌ சரன்றுகளாவன: 
1 


நக்கீரர்‌ 


குமரகுருபரர்‌ முருகனைச்‌ “சைவக்கொழுந்தே” என அழைக்‌ 
கிறார்‌. எனவே சிவக்‌ கொழுந்தீசுவரர்‌ 


என்னும்‌ பெயர்‌ 
முருகனையே குறிக்கும்‌. 


கருவறை மூன்‌ மண்டப முகப்பில்‌ முருகன்‌, வள்ளி, தெய்வ 
யானையோடு நிற்கும்‌ சிற்பம்‌ அமைந்துள்ளது. 

பழைய கோயில்‌ சிவன்‌ கோயிலுக்குரிய அமைப்பில்‌ இல்லை. 
கி. பி. 1648 ஆம்‌ ஆண்டில்‌ கொள்ளையிட்ட உலாந்தர்‌ பழைய 
கோயிலிலுள்ள சிலைகளையே உடைத்துள்ளனர்‌. 

கடற்கரைக்‌ கோயில்‌ சிவன்‌ கோயிலாக இருந்தது. அங்குச்‌ 
சிவலிங்கங்கள்‌, நந்திகள்‌, அறுபத்தி மூவர்‌ சிலைகள்‌ 
இன்றும்‌ உள்ளன. 

6. கடற்கரைக்‌ கோயிலில்‌ சிவனுக்குரிய 
இன்றும்‌ நடைபெறுகின்றன. 

ஆய்வாளர்‌ இக்கருத்துக்களைப்‌ பற்றிப்‌ பலரிடம்‌ வினவியதீல்‌ 
கீழ்க்காணும்‌ மறுப்புக்கள்‌ கூறப்பெற்றன, அவை வருமாறு: 
திருச்செந்தார்‌ முருகன்‌ பெயரைச்‌ '“சிவக்கொழுந்து'* என 
ஏனைய இலக்கியங்கள்‌ கூறவில்லை. 


திருவிழாக்கள்‌ 


8. முன்‌ மண்டபச்சிற்பங்களுக்கும்‌ மூலவருக்கும்‌ தொடர்பு கொள்ளு 
தல்‌ கூடாது. கடற்கரைக்‌ கோயிலில்‌ மூலவர்‌ முன்‌ மண்டபத்‌ 
தில்‌ விநாயகர்‌ திருவுருவும்‌ ஆறுமுகப்‌ பெருமான்‌ கருவறை 
முன்மண்டபத்தில்‌ கயலக்குமி உருவும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 

8. கடற்கரைக்‌ கோயிலும்‌ சிவன்‌ கோயிலுக்குரிய அமைப்பில்‌ 
இல்லை. ்‌ 


4. கி. பி. 1648 ஆம்‌ ஆண்டு உலாந்தர்கள்‌, தம்‌எதிரிகள்‌ சிவக்‌ 
கொழுந்தீசுவரர்‌ கோமிலில்‌ அடைக்கலம்‌ புகுந்ததால்‌ அங்குத்‌ 
தாக்குதல்‌ நடத்தினர்‌. 

த. ஏனைய முருகன்‌ கோயில்களிலும்‌ (திருப்பரங்குன்றம்‌, திரு 
வாவினன்குடி) சிவலிங்கங்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இங்குச்‌ 
சூரனை வென்ற பின்‌ முருகனே தம்‌ வழிபாட்டிற்காகச்‌ 
சிவனை நிறுவினான்‌ எனக்‌ கந்த புராணம்‌ கூறுகிறது . 


6. முருகனைச்‌ சிவனாகவே கருதி வழிபடுவோர்களுமுள்ளனர்‌. 
இதனால்‌ சிவனுக்குரிய திருவிழாக்கள்‌ முருகன்‌ கோயிலில்‌ 
நடைபெறுகின்றன. 


4. குலசேகான்‌ பட்டினத்துச்‌ சரவணமுத்து ஞானியாரது ஏடு 
கி.பி. 1648 இல்‌ கடற்கரைக்‌ கோயில்‌ முருகன்‌ கோயிலாக 
மாற்றப்பட்டது எனக்‌ குறிப்பிடுகிறது. இச்செய்திக்கு வேறு 
ஆதாரங்கள்‌ கிடைக்கவில்லை. மேலும்‌ கி.பி. 9 ஆம்‌ 
நூற்றாண்டுக்‌ கல்வெட்டு கடற்கரைக்‌ கோயிலில்‌ 
சுப்பிரமணியர்‌ கோயிலிருந்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 


சிவக்கொழுந்தீசுவரர்‌ கோயிலில்‌ முருகன்‌ (பாலசுப்பிரமணியர்‌) 
சிலை இருந்தது என்றும்‌, அது கி. பி. பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ 
கடற்கரைக்‌ கோயிலுக்கு மாற்றப்பட்டது என்றும்‌ கூறுவார்‌ உளர்‌. 


காயாமொழி ஆதித்த நாடர்கள்‌ அமைத்த பழைய பந்தல்‌ 
மண்டபமும்‌ பொது நீர்மோர்ப்‌ பந்தலும்‌ சிவன்கோயில்‌ முன்பே 
அமைந்துள்ளன . 


இரண்டாம்‌ இயல்‌ 


ஆலய அமைப்பும்‌ வளர்ச்சியும்‌ 


திருச்செந்தூர்‌ அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயி 
லில்‌ திருவுருவங்கள்‌ அமைந்துளள இடங்கள்‌, பல்வேறு மண்டபங்‌ 
கள்‌ மற்றும்‌ அமைப்புகள்‌, அவை தோன்றிய வரலாறு, காலம்‌ 
பற்றிப்பார்ப்போம்‌. இக்‌ கோயிலின கரைப்படம்‌ பின்னிணைப்பில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கோயில்‌ ஒரே காலத்தில்‌ கட்டப்பட்டதல்ல 
யல நூற்றடண்டுகளாக வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. 


சங்க காலம்‌ 


இக்காலத்தில்‌ சந்தன மலையில்‌ முருகன்‌ கோயிலிருந்த செய்தி 
மட்டுமே கூறப்படுகிறது. கோயில்‌ மலைக்கு மேலிருந்ததா, குகையி 
லிருந்ததா வென்பதை அறிய முடியவில்லை. புறநானூறு, 'தெடு 
வேள்‌ நிலை இய காமர்‌ வியனதுறை'' என்று திருச்செந்தூரைக்‌ 
குறிப்பிடுகிறது. அகநானூறு கூறும்‌ செய்தியை முதலியலில்‌ கண்‌ 
டோம்‌ முருகன்‌ *செருமிகு சேய்‌” என அழைக்கப்படுகிறார்‌, சிலப்‌ 
பதிகாரம்‌, 'சீர்கெழு செந்தில்‌ எனக்‌ குறிபபீடுவதோடு முருகன்‌ 
சூர்மாத்‌ தடிந்த செயலையும குறிப்பிடுகிறது. நக்கீரரும்‌ ஆறுமுகப்‌ 
பெருமானின்‌ ஆறுமுகங்கள்‌, பன்னிரண்டு கைகள்‌ ஆகியவற்றின்‌ 
செயல்களையே குறிப்பிடுகிறார்‌. இந்நூல்களுள்‌ எதுவும்‌ திருச்செந்‌ 
தூர்க்‌ கோயிலைப்‌ பற்றிக்‌ குறிபப்ட விலலை. 


கி.பி. மூண்று முதல்‌ ஆறாம்‌ நுற்றாண்டு முடியா 

இக்காலத்தை வரலாற்றாசிரியர்கள்‌ “இருண்ட காலம்‌” என்றே 
குறிப்பிடுவர்‌. “சங்ககாலத்துககுபபின ஏறக்குறைய கி.பி. 300-000 
வரையில்‌ தமிழகத்தைப்‌ பற்றிய செய்தி எதுவுமே நமக்குத்‌ தெரியா 
தென்று சொல்லலாம்‌?” என்ற கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியின்‌ 
கூறறை அப்படியே ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டு 

கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த திருநாவுக்கரசர்‌ தீரு 
மறைக்காட்டு இறைவனைப்‌ பாடும்போது, 

**நம்‌ செந்தில்‌ மேய வளளிமணாளற்குத்‌ தாதை கண்டாய்‌” 
என்று திருச்செந்தூர்‌ முருகனை வள்ளிமணாளனாகக்‌ காட்டுகிறார்‌. 
கோயில்‌ பற்றி எதுவும்‌ குறிப்பிட வில்லை. 


7 


கி.பி, ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ பல்லவர்கள்‌ ஏராளமான குகைக்‌ 
கோயில்கள்‌ அமைத்தனர்‌. பாண்டியர்களும்‌ குகைக்கோயில்கள்‌ 
அமைத்தனர்‌. திருச்செந்தூர்க்‌ குகைக்கோயிலும்‌ இக்காலத்திலேயே 
அமைக்கப்பட்டிருக்கலாம்‌ . ்‌ 
**பாண்டிய நாட்டிலும்‌ குடைவரைக்கோயில்கள்‌ 
இருக்கின்றன ... அவை பல்லவர்கள்‌ காலத்‌ 
திலேயே உருவாக்கப்பட்டவை என்பதிலும்‌ 
பல்லவக்கலை மரபையே பின்பற்றியவை 
என்பதிலும்‌ ஐயமில்லை” ' ட்‌ 
என்கிறார்‌ கே.ஏ.நீலகண்டசாஸ்திரியார்‌. அமெரிக்க நாட்டுப்‌ 
பிட்ஸ்பர்க்குப்‌ பல்கலைக்கழகச்சமயத்‌ துறைப்‌ பேராசிரியர்‌ 
டாக்டர்‌ பிரட்டு குளோதியும்‌ இம்முடிவுக்கே வருகிறார்‌. 
கிவி. எட்டாம்‌ நூற்றாண்டு 
கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவராகக்‌ கருதப்படும்‌ 
ஆதிசங்கரர்‌, திருச்செந்தூர்ச்‌ சுப்பிரமணிய புஜங்கத்தில்‌, 
**பெரிய கடலின்‌ கரையினிலே, முனிவர்கள்‌ போற்றிப்‌ 
பூகழ்கிறதாயும்‌, பாவங்களைத்‌ தீர்க்க வல்லதாயும்‌ 
விளங்கும்‌ கந்தமாதன மலையில்‌ அருட்பெரும்‌ 
சோதியாக குகப்‌ பெருமான்‌ ஒரு குகையில்‌ 
அமர்ந்து அண்டினவர்களுக்‌ கெல்லாம்‌ ஆதரவு தரு 
கிறார்‌. அவரது பொற்பாதங்களைப்‌ பற்றி உய்வாம்‌””. 
என்கிறார்‌. இதனால்‌ ஆதிசங்கரர்‌ காலத்திற்கு முற்பட்டே இஃது 
ஒரு குகைக்‌ கோயிலாக விளங்கியது என்பது புலனாகும்‌. 
கி.பி- ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
கி.பி. 875 ஆம்‌ ஆண்டில்‌ இரண்டாம்‌ வரகுண பாண்டியன்‌ 
இக்கோயிலிலுள்ள இறைவன்‌ சுப்பிரமணிய பட்டாரருக்கு வழிபாட்‌ 
டிற்காக 1400 பொற்காசுகளை வட்டிக்கு விட்டு நாள்‌ வழிபாட்டினை 
யும்‌ மற்றும்‌ திருவிழாக்களையும்‌ நடத்தி வந்த செய்தியை இக்கோயிலில்‌ 
உள்ள கல்வெட்டினால்‌ அறிகிறோம்‌. நாச்சிமார்‌ சிலைகளைப்‌ பற்றிய 
குறிப்பு இக்கல்வெட்டில்‌ இல்லை. எனவே அவை பிற்காலத்திலேயே 
நிறுவப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
கி.பி. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு 
பாண்டியன்‌ மாறவர்மன்‌ (திரிபுவன சக்கரவர்த்திகோனேர்மை 
கொண்டான்‌ விக்கிரம பாண்டிய தேவன்‌) தனது பதின்மூன்றாம்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ மங்கலக்குறிச்சி என்னும்‌ ஊரில்‌ இரண்டு மா 
அளவு நிலங்களை ஒரு பீராமணனுக்குப்‌ பூசைக்குக்‌ கொடுத்ததாக 
இக்கோயிலிலுள்ள ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இவன்‌ கோயில்‌ பூசைக்கு 
உதவிய செய்தி தவிர கோயில்‌ திருப்பணிக்கு எதுவும்‌ செய்ததாகத்‌ 
தெரியவில்லை. 


8 


கினி. பதினைந்தரம்நூற்றாண்டு 


கி.பி. பதினைந்தாம்‌ நூற்றாண்டில்‌ இக்கோயிவில்‌ நிறுவப்‌ 
பட்ட ஒரு கல்வெட்டு இக்கோயிலிலுள்ள நக்கீரர்‌ சிலைக்குப்‌ பூசை 
செய்வதற்காக ஒரு நிலத்தை 630 கலியுகராமன்‌ பணத்திற்கு 
விற்றுக்‌ கொடுத்ததாகக்‌ குறிப்பிடுகிறது, இதனால்‌ திருச்செந்தூர்க்‌ 
கோயிலில்‌ நக்கீரர்‌ சிலையிருந்ததை அறிகிறோம்‌, இன்று அச்சிலை 
இல்லை. 


இக்காலத்தில்‌ இவ்வூருக்கு வந்த அருணகிரி நாதரும்‌ கோயில்‌ 
அமைப்பைப்‌ பற்றிப்‌ பாடவில்லை. 


கிர. பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ 


**இக்காலத்தில்‌ பாண்டிய மன்னர்கள்‌ அடையாளம்‌ தெரியா 
மல்‌ மறைந்து விட்டனர்‌. நாயக்க மன்னரும்‌ இப்பகுதியின்‌ (தென்‌ 
திருநெல்வேலி) ஆட்சியைக்‌ கைப்பற்றவில்லை. அடுத்திருந்த 
திருவிதாங்கூர்‌ மன்னர்கள்‌ திருநெல்வேலிச்‌ சீர்மையின்‌ தென்பகுதியை 
ஆண்டனர்‌. இதற்கான ஆவணம்‌ திருச்செந்தூர்க்‌ கோயிலில்‌ உள்ளது" ” 
எனக்குறிப்பிடுகிறார்‌. கால்டுவெல்‌. இக்காலத்தில்‌ குலசேகர தேவரால்‌ 
(மார்த்தாண்டவர்மா) இக்கோயிலுக்கு நன்கொடை வழங்கப்பட்ட 
தாகவும்‌ குறிப்பிடுகிறார்‌. 


கி.பி. பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ 


கி.பி. 1648 ஆம்‌ ஆண்டில்‌ டச்சுக்‌ கொள்ளையர்‌ கோயில்‌ 
சிலைகளைக்‌ கொள்ளையிட்ட நிகழ்ச்சி நடை பெற்றது. (இச்செய்தி 


யின்‌ விளக்கத்தை “வழிபாடு தடைப்பட்ட ஆண்டுகள்‌ ' என்ற இயலில்‌ 
காண்க.) 


இக்காலத்தில்‌ நாயக்க மன்னர்கள்‌ திருச்செந்தூருக்கு நடுவி 
ள்ள சிவன்‌ கோயில்‌ கலை மண்டபத்தை அமைத்தனர்‌. மேலக்‌ 
கோபுரமும்‌ இக்காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கலாம்‌, கோபுரத்தின்‌ 
ஆறாம நிலையில்‌ நாயக்கர்‌ கால வண்ண ஓவியங்களைக்‌ காணலாம்‌. 
இக்காலத்தில்‌ வாழ்ந்த குமரகுருபரரும்‌ தம்‌ கந்தர்‌ கலிவெண்பாவில்‌ 
கோயில்‌ அமைப்பைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட வில்லை. இக்காலத்திலேயே 
நாச்சிமார்‌ (வள்ளி, தெய்வயானை) சிலைகள்‌ நிறுவப்பட்டதாகத்‌ திரு. 
மு.ப. குறிப்பு கூறுகிறது. கி.பி. 1670 இல்‌ போற்றிமார்‌ மடைப்பள்ளி 
கட்டப்பட்ட செய்தியைக்‌ கோயிலிலுள்ள சிறிய கல்‌ வெட்டால்‌ 
அறிகிறோம்‌. 


மேலககோ புரம்‌ 


ஏறத்தாழ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்‌ திருவாவடுதுறை 
அதீனத்தைச்‌ சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள்‌ என்னும்‌ ஒடுக்கத்‌ 
தம்பிரான்‌ கனவில்‌ திருச்செந்தூர்‌ முருகன்‌ தோன்றித்‌ தம்‌ கோயில்‌ 
திருப்பணிக்காக அழைத்தார்‌. அவர்‌ கோயிலருகிலுள்ள திருவாவடு 
துறை திருப்பணி மடத்தில்‌ தங்கிக்‌ கோபுரம்‌ கட்டினார்‌ என்பர்‌, 


கே௱யுரம்‌ கட்டியா சதை 

அவர்‌ கோபுரம்‌ கட்டிய காலத்தில்‌ சில அற்புதச்‌ செயல்கள்‌ 
நிகழ்ந்ததாக இவ்வட்டாரத்தில்‌ கதைகள்‌ வழங்குகின்றன. 
கோபுரம்‌ கட்டுவதில்‌ ஈடுபடுத்திய பணியாளர்களுககுக்‌ கூலிகொடுக்கக்‌ 
கையில்‌ காசில்லாமல்‌ திண்டாடினார்‌. மாலையில்‌ இலை விபூதியையே 
கூலியாகக்‌ கொடுத்துத்‌ தூண்டுகை விநாயகர்‌ கோயிலைத்‌ தாண்டிப்‌ 
போனதும்‌ இலையினைத்‌ திறந்து பார்க்குமாறு கூறினார்‌. அவர்களும்‌ 
அவ்வாறே பார்க்கும்‌ போது தங்கள்‌ உழைப்பிற்கேற்ற ஊதியம்‌ 
இலைவிபூதியினுள்ளே இருக்கக்‌ கண்டனர்‌. 


கோபுரத்தின்‌ ஆறாம்‌ நிலை வந்த போது இவ்வற்புதம்‌ நின்று 
விட்டது. சுவாமிகள்‌ மி5 வருந்தினார்‌... முருகன்‌ கனவில்‌ தோன்றிக்‌ 
காயல்பட்டினத்தில்‌ வாழ்ந்த சீதக்காதி என்னும்‌ வள்ளலிடம்‌ செல்லு 
மாறு பணித்தார்‌. சீதக்காதி ஒரு மூடை உப்பினை நன்கொடை 
யாக அளித்தார்‌. மறுநாள்‌ காலையில்‌ சுவாமிகள்‌ மூடையைத்‌ 
திறந்த போது உள்ளே தங்கக்‌ காசுகளிருப்பதைக்‌ கண்டார்‌. 
கோபுரம்‌ கட்டி முடித்தபின்‌ தண்பொருநைக்கரையிலுள்ள காந்தீசுரத்‌ 
தில்‌ தங்க நேர்ந்தது. ஆமினும்‌ குடமுழுக்கு நிகழ்ந்த காலத்தில்‌ 
சுவாமிகள்‌ மேலக்கோபுரவாயில்‌ வழியாக நுழைந்து சென்றதை 
மக்கள்‌ கண்டனர்‌ ! 5 


கேமாரரத்திண்‌ அமைப்பு 

மேலக்கோபுரம்‌ ஒன்பது நிலைகளையுடையது. யாழிமட்டத்‌ 
திலிருந்து 197 அடி உயர முள்ளது. கீழ்‌ மட்டத்தில்‌ தென்‌ வடலாகத்‌ 
தொண்ணூறு அடிநீளமுடையது. கீழமேலாக அறுபத்தைந்தரை 
அடி அகலமுள்ளது, ஒன்பது நிலைகளிலும்‌ புராண வரலாறுகள்‌ 
சுதை. உருவங்களாகப்‌ பொருத்தப்பட்டுள்ளன. இந்நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தவர்‌ சிலைகளையும்‌ பிற்காலத்தில்‌ புதுப்பித்த போது பொருத்‌ 
தியுள்ளனர்‌. ஒன்பது நிலைகள்‌ இருப்பதற்கடையாளமாக கோபுரத்‌ 
தின்‌ மேல்‌ ஒன்பது செப்புக்‌ கலசங்கள்‌ வைக்கப்பட்டுள்ளன. ஒரு 


30 


கலசத்தின்‌ உயரம்‌ ஏழரையடி. மேல்‌ பகுதியில்‌ கோபுரத்தின்‌ அகலம்‌ 
இருபதடி. நீளம்‌ நாற்பத்தொன்பதடி. ஒன்பதாவது நிலையில 140 
ஆண்டுகளுக்கு முன்‌ கடிகார நாழிகை மணி யொன்று பொருத்தப்‌ 
பட்டிருந்தது. இப்போது பழுதுபட்டு உள்ளூர்ச்‌ சிவன்‌ கோயிலில்‌ 
உள்ளது. 
மேற்கே அமைத்குதேன்‌ ? 
கோயிலின்‌ நான்கு புறங்களிலும்‌ கோபுரங்கள்‌ அமைக்கலா 
மாயினும்‌ பிரதான நுழை வாயிலைக்‌ கிழக்குப்‌ புறம்‌ அமைப்ப ௮ 
மரபு. இங்கு கிழக்கே நுழைவாயிலில்லை, மேற்குப்‌ புறம்‌ கோபுரம்‌ 
கட்டியதற்குக்‌ காரணம்‌ அடித்தளம்‌ இப்பகுதியில்‌ கடினமான 
பாறையாயிருப்பதாகும்‌. ஊர்‌ மேற்கே யிருப்பதால்‌ மக்கள்‌ 
நேராக நுழையலாம்‌ எனவும்‌ கருதியிருக்கலாம்‌. கோபுரம்‌ பற்றிக்‌ 
கூறுகையில்‌ , 
்‌ “இறைவன்‌ என்னும்‌ விராட்புருடன்படுத்துக்‌ 
கிடப்பதே ஆலயம்‌, கர்ப்பக்கிரகம்‌ முகமாக பும்‌ 
- குடைவரை வாயிற்‌ கோபுரம்‌ உயர்ந்து 
நிற்கும்‌ பாதங்களாகவும்‌ ஆகமங்களில்‌ 
உருவகப்‌ படுத்திக்‌ கூறப்படுகின்‌ றன.” 
என்கிறார்‌ ஆ. சொக்கலிங்கம்‌, இங்கு முறை மாறியுள்ளது. 
இராச கோபுரத்தின்‌ வாயிம வழியே நுழைந்தால்‌ கருவறை 
தெரிய வேண்டும்‌. இங்குக்‌ கருவறையின்‌ பின்புறம்‌ , தெரிகின்றது. 
இங்கு நுழை வாயிலின்‌ எதிரே விநாயகர்‌ சிலையை அமைத்துள்‌ 
மானா. 
கருவு அமடையட்டதேண்‌ 2? 
மேலக்‌ கோபுர வாயிலின்‌ வழியாக நுழைந்தா 1 இருபத்தேழு 
படிகள்‌ இறங்க வேண்டியுள்ளது. காவடி, பால்குடம்‌ செலுத்தவோர்‌ 
மெய்ம்‌ மறந்த நிலையில்‌ வருவதால்‌ படிகளின்‌ வழியே இறங்குஃ து 
அரிதான செயல்‌ என்பதால்‌ அடைத்திருக்கலாம்‌. ஆண்டுக்கு ஒரு 
முறை தெய்வயானை திருமணம்‌ நிகழும்‌ காலத்தில்‌ மட்டும்‌ 
இவ்வாயில்‌ திறக்கப்படும்‌. ஆதாரமற்ற கதைகளும்‌ உள. 
கி.பி. பத்தொன்பதாம்‌ நுாற்றுண்டு 
கி.பி. பத்தொன்பது, இருபது ஆகிய நூற்றாண்டுகளிலேயே 
இக்கோயீலைச்‌ சுற்றியுள்ள அமைப்புக்கள்‌ பல ஏற்பட்டுள்ளன. 
மேலக்‌ கோபுர வாயிலில்‌ தொடங்கி கிரிவீதி, இரண்டாம்‌ சுற்றாலை 
முதல்‌ சுற்றாலை ஆகிய இடங்களில்‌ உள்ள அமைப்புக்களை வலம்‌ 
வரும்‌ முறையில ஆராய்வோம்‌. 


11 


கி, யி. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 

இக்‌ காலத்திலே திருக்கோயிலின்‌ கருங்கல்‌ திருப்பணி 
தொடங்கியது. மேலக்கோபுரவாசலில்‌ அமர்ந்து பிச்சை எடுத்து மெளன 
சுவாமி வசந்தமண்டபத்தை உ கட்டினார்‌. சோலைகளை வளர்த்தார்‌. 
சண்முக விலாசத்தைப்‌ புதுப்பிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டார்‌ 


தேவகோட்டை அமரர்‌ நா. ராம, வயிரவன்‌ செட்டியார்‌, 
சுவாமிகளின்‌ அடிச்சுவட்டிலே (கி. பி, 1903 வரை) மேலதிகாரியாக 
இருந்து கோயிவில்‌ திருப்பணிகள்‌ செய்தார்‌. பேரூர்‌ சென்று ரூபா 
45,000 கொடுத்து நிலங்கள்‌ வாங்கினார்‌. ஓமநல்லூர்‌ சென்று “செந்தில்‌ 
மைனர்‌” (முருகன்‌) பெயருக்கு நிலம்‌ வாங்கிச்‌ சேர்த்தார்‌. ஓமநல்லூர்‌ 
“சுப்பிரமணியபுரம்‌” என்ற பெயர்‌ பெற்றது. 359 ஏக்கர்‌ வளமான நன்‌ 
செய்யும்‌, 518 எக்கர்‌ புன்செய்யும்‌ கொணடு விளங்குகிறது. கோயிலில்‌ 
சோற்றுக்கு வழி செய்த பெருமகனார்‌ இவர்‌! 


திருக்கல்யாண மணடயாம்‌ (த. ப. எண்‌, 1) 


மேலக்‌ கோபுர நுழைவாயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது 
திருக்‌ கல்யாண மண்டபம்‌. இம்மண்டபம்‌ பரந்திருப்பதால்‌ யானன 
கள்‌ கட்டுமிடம்‌ இங்கேயே அமைந்துள்ளது, ஐப்பசி மாதம்‌ தெய்வ- 
யானை திருக்கல்யாணம்‌ இங்குத்‌ தான்‌ நடைபெறுகிறது. மண்டபத்‌ 
தின்‌ நடுவே அழகிய வேலைப்‌ டாடமைந்த நான்கு தூண்களைக்‌ 
கொண்ட மணமேடை உள்ளது. 


வசந்த மண்ட யமம்‌ (த. ப. எண்‌ 2) 


இது, திருக்‌ கல்யாண மண்டபத்திற்கு மேற்கில்‌ அமைந்‌ 
துள்ளது. கி.பி. 1882 இல்‌ காசி சுவாமிகளால்‌ தொடங்கப்பட்டது 
என்பர்‌. சித்திரை, வைகாசித்‌ திங்கள்களில்‌ நடைபெறும்‌ வசந்த 
வீழாவின்போது செந்தில்‌ நாயகர்‌ (மூலவர்‌ பீரதி பிம்பம்‌) இங்கு எழுந்‌ 
தருளுவார்‌. இவரை “ஜெயந்தி நாதர்‌”” என்றும்‌ கூறுவர்‌. 


இம்மண்டபத்தில்‌ நூற்றிருபது தூண்கள்‌ உள. மண்டபத்‌ 
தின்‌ நடுவே செந்தில்‌ நாயகர்‌ எழுந்தருளும்‌ மேடை உள்ளது. 
மேடையைச்‌ சுற்றி இரண்டடி ஆழத்தில்‌ அகழி உள்ளது. வசந்த 
விழாவின்‌ போது இவ்வகழியில்‌ தண்ணீர்‌ நிரப்பப்படும்‌. ஆவணி, 
மாசிப்‌ பெரு விழாக்களின்‌ போது எட்டாம்‌ திருநாளன்று இரவில்‌ 
ஆறுமுகப்‌ பெருமான்‌ இங்கு எழுந்தருளுவார்‌. சிங்கப்பூர்‌ கோவிந்த 
சாமிப்‌ பிள்ளை கலையரங்கம்‌ கட்டப்படுவதற்கு முன்‌ இங்குத்‌ தான்‌ 


1 


திரு விழாக்‌ காலங்களில்‌ கலை நிகழ்ச்சிகள்‌ நடை பெற்றன. 
இதனைக்‌ காசி சுவாமியின்‌ துணைவரான மெளன சுவாமி கட்டி 
முடித்தார்‌. கட்டிய ஆண்டு கி. பி. 1895 என்பர்‌. 


கோவிந்த ௬வாமிய்பிண்ணை கலையரங்கம்‌ (த.ப.எண்‌.3) 


இது வசந்த மண்டபத்திற்கு வடக்கில்‌ உள்ளது. சிங்கப்பூர்‌ 
வாணிகர்‌ கோவிந்த சுவாமிப்‌ பிள்ளை ரூ 80,000 (திரு சி. பா. 
ஆதித்தனார்‌ அறிவுரைப்படி) நன்கொடையளித்ததன்‌ மூலம்‌ அமைக்கப்‌ 
பட்டது. திரு விழாக்காலங்களில்‌ சொற்‌ பொழிவு, இசையரங்கு மற்றும்‌ 
கலை நிகழ்ச்சிகள்‌ இங்கு நடைபெறும்‌. இதன்‌ நீளம்‌ அறுபதடி, அகலம்‌ 
தாற்பதடி, இது கிபி. 1973 ஆம்‌ ஆண்டில்‌ கட்டப்‌ பெற்றது. 


ஆணந்து விலாசம்‌ (த, ப, எண்‌ 4 நி. ப. எண்‌. 4) 


சிங்கப்பூர்‌ கோவிந்தசாமிப்பிள்ளை கலையரங்கத்திற்கு எதிரே 
மணல்‌ மேட்டில்‌ இம்மண்டபம்‌ அமைந்துள்ளது. முருகன்‌ இதன்‌ 
மீது நின்று தான்‌ சூரபன்மனின்‌ வீரமகேந்திர புரத்தைப்‌ பார்த்தார்‌ 
என்பர்‌, ஆவணி, மாசிப்‌ பெரு விழாக்களின்‌ எட்டாம்‌ நாளன்று 
இரவில்‌ ஆறுமுகப்‌ பெருமான்‌ இங்கு எழுந்தருளுவார்‌. இம்மண்டபத்‌ 
தில்‌ பதினாறு தாண்கள்‌ உள. கருங்கற்களால்‌ ஆனவை. நீளம்‌ 287 
அடி. அகலம்‌ 24 அடி. இதற்குக்‌ **காற்று வாரிதி மண்டபம்‌'” என்ற 
பெயருமுண்டு, 
சண்முக விலாசம்‌ 


ஆறுமுகப்‌ பெருமான்‌ திரு முன்‌ அமைந்துள்ளதால்‌ இப்பெயர்‌ ' 
பெற்றது. சிற்பங்கன்‌ கொண்ட 124 தூண்களையுடையது. 120 
அடி நீளமும்‌ 86 அடி அகலமும்‌ கொண்டது. கடற்காற்று வீசும்‌ 
இவ்விடத்திலேயே தோய்‌ நீக்கம்‌ கருதி நோன்பிருப்பவர்‌ தங்குவர்‌. 
இதன்‌ நடுவிலுள்ள மண்டபத்தில்‌ திரு விழாக்‌ காலத்தில்‌ முருகன்‌ 
எழுந்தருளுவார்‌. கந்த சஷ்டியின்‌ போது செந்தில்‌ நாயகரும்‌, பெரு 
விழாக்‌ காலத்து ஆறுமுகப்‌ பெருமானும்‌ இங்குத்‌ தங்குவர்‌. 


உழவர்‌ பெருமக்கள்‌ தம்‌ விளை பொருட்களை இம்மண்டபத்‌ 
திலேயே காணிக்கையாகப்‌ படைப்பர்‌. மேடையின்‌ வடக்கிலுள்ள 
தூணில்‌ சுப்பிரமணியர்‌ திருவுருவும்‌, தெற்கிலுள்ள தூணில்‌ சண்முகர்‌ 
திருவுருவும்‌ செதுக்கப்‌ பட்டுள்ளன. முன்பு வெள்ளைக்‌ கற்களாலான 
இம்மண்டபத்தை மெளன சுவாமிகள்‌ கருங்கல்‌ மண்டபமாக்‌ 
கினார்‌. மண்டபத்தைச்‌ சுற்றித்‌ தரண்களில்லாத கூரை அமைந்‌ 
துள்ள பொறியியல்‌ நுட்பம போற்றத்தக்கது. 


18 


சஷ்டி, மண்டபம்‌ (த. ப. எண்‌ 6) 

சண்முக விலாசத்திற்குக்‌ கி$கே அமைந்துள்ளது. கி.பி. 
1971 ஆம்‌ ஆண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தாரால்‌ கட்டப்பெற்றது. 
இதன்‌ முகப்பில்‌ முருகன்‌ மாமர வடிவமான சூரபனமனை வேலால்‌ 
எறியும்‌ சுதையுருவச்‌ சிற்பமுள்ளது. கந்தர்‌ சட்டியின்‌ போது இரவில்‌ 
செந்தில்‌ நாயகர்‌ இங்கு எழுந்தருளுவார்‌. 
சீபலி மணம்‌ (த.ப எண்‌: 7) 


சண்முக விலாசத்திலிருந்து சண்முகரை நோக்கிப்‌ படிகளின்‌ 
வழியே இறங்கினால்‌ சீபலி மண்டபத்தையடையலாம்‌. இம்மண்‌ 
டபத்தின்‌ நான்கு தூண்களிலும்‌ அகிய சிற்பங்களைக்‌ காணலாம்‌. 
மண்டபத்தின்‌ தூண்களை யானைகள்‌ தாங்குவதாக அமைந்துள்ள 
தால்‌ “ஐராவத மண்டபம்‌ என்ற பெயரு மண்டு. 
108 மகாதேவர்‌ 

சீபலி மண்டபத்திலிருந்து மேற்கு நோக்கிச்‌ செல்லும்‌ போது 
இருபுறங்களிலுமுள்ள சுவர்களில்‌ அழகிய ஓவியங்கள்‌ மாட்டப்பட்டி 
ருத்தலைக்‌ காணலாம்‌, வட புறமுள்ள சுவரில்‌ சிறிய தக்கிணா 
மூர்த்தியின்‌ உருவினைக்‌ காணலாம்‌. அதனையடுத்து ஐம்பதாண்டு 
கட்கு முன்‌ புதிதாக அமைத்த வாயில்‌ காணப்படும்‌. வாயில்‌ முன்‌ 
நின்றால்‌ காலையில்‌ திருவனந்தல்‌ தரிசனம்‌ காணலாம்‌. (த.ப.எண்‌ 8) 

நேராகச்‌ சென்றால்‌ 108 மகா தேவனரத்‌ தரிசிக்கலாம்‌: ஒரு 
பெரிய லிங்கத்தின்‌ மேல்‌ 108 லிங்கங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளதால்‌ 
இப்பெயர்‌ ஏற்பட்டது இவர்‌ முன்‌ திங்கள்‌ தோறும்‌ கார்த்திகை 
நாளன்று 108 திருவிளக்குப்‌ பூசை நடைபெறும்‌. இவ்விடத்தை 
அலங்கார மண்டபம்‌ எனலாம்‌. (த, ப. எண்‌. 9) 
இரண்டாம்‌ ௬ற்றர்லை - மேற்குப்பகு ஜி: 

108 மகர தேவருக்குத்‌ தெற்கே சித்தி விதாயகர்‌ உள்ளார்‌. 
108 மகாதேவருக்கு வடக்கே சுவரில்‌ முருகன்‌ மயில மீதமர்ந்து வேலால்‌ 
சூரனை எறியும்‌ கற்சிலைக்‌ காட்சியைக்‌ காணலாம்‌. சூரன்‌ வடிவம்‌ 
உப்புசவடிவில்‌ (885 1611௪1) அமைக்கப்பட்டுள்ளது. 

அடுத்து லிங்கம்‌, அம்மன்‌, அருணகிரிநாதர்‌ திருவுருவங்களைக்‌ 
காணலாம்‌. எதிரே மேல வாசல்‌ சக்தி விநாயகரைக்‌ காணலாம்‌. 


மோலவைாசல்‌ விநாயகர்‌ (த, ப எண்‌. 11) 


கோபுரம்‌ அமைத்த காலத்தில்‌ இவரை அமைத்தனர்‌. 
(கதையை மூன்றாமியலில்‌ காண்க) 


14 


இரண்டாம்‌ ௬ற்றாலை - வபடயாகூதி 


இருபுறங்களிலும்‌ திண்ணைகளோடு கூடியது. அகலமான வட 
பகுதியில்‌ அமைந்த அமைப்பினைக்‌ காண்போம்‌. 


வேங்கடாசலப்‌ பெருமான்‌ கோயில்‌ (த, ப, எண்‌. 12) 


இங்குளள குடவரைக்கோயில்‌ மிகப்பழமையானது. இது 
பாண்டியர்‌ குடைவரைக்கோயில்‌. மணற்குன்றிலே அமைந்தது. 
இங்குள்ள அழகுச்‌ சிலைகளைத்‌ தமிழ்‌ நாட்டில வேறெங்கும்‌ காணுதல்‌ 
இயலாது. 


நேராக, நின்ற கோலத்தில்‌ காட்சிதரும்‌ வேங்கடாசலப்‌ பெரு 
மாள்‌ குருவாயூரப்பன்‌ போலக்‌ காட்சி தருகிறார்‌. எதிரே 12 ஆழ்வார்‌ 
சிலைகளுள்ளன. 


அவருக்கு வடபுறம்‌ கயலக்குமி, அரங்கநாதர்‌ (இவரை 
செந்தில்‌ கோவிந்தர்‌ என்பர்‌), பிரமன திருமகள்‌, நீலாதேவி ஆகியோர்‌ 
திருவுருவங்கள செதுக்கப்பட டுள்ளன. இக்கோயிலின்‌ முன்‌ சந்தனா 
மலை பழமையைக்‌ காட்டி நீட்டிக்கொண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. 
பொருமண்‌ மடைங்பான்‌ வி (த. ப. எண்‌, 18) 

இத்திருக்‌ கோயிலில்‌ மூன்று மடைப்‌ பள்ளிகள்‌ உள்ளன. 
வேங்கடாசலப்‌ பெருமாளு ஈகுச்‌ சீவைணவ ஆச்சாரியரே நைவேத்தியம்‌ 
ஆயத்தப்படுத்துகின்றனர்‌. 
போற்றிரமார்‌ தங்குமிடம்‌ (த. ப, எண்‌. 14) 

இச்சுற்றாலையின்‌ நடுவில்‌ ஒருவாயிலைக்‌ காணலாம்‌. உள்ளே 
கிணறும்‌ குழாயும காணபபடும்‌. இவ்விடம்‌ முறைப்‌ போற்றிமார்‌ ஓய்‌ 
வெடுப்பதற்‌ கன அமைக்கபபட்டுளளது. பூசைமுறை பார்க்கும்‌ காலங்‌ 
களில்‌ பே।ற்றிகள்‌ கோயிலை விட்டு வெளியே செல்லுவதில்லை. 
சந்தண மரைக்குமிடம்‌ (த ப எண்‌. 15) 


போற்றிமார்‌ தங்குமிடத்தையடுத்து சில அறைகள்‌ உள்ளன. 
அவற்றுள்‌ , ஒன்று சந்தன மரைச்குமிடமாக அமைந்துள்ளது. 
இத்திருப்பணியையும்‌ முக்காணியரே (திரிசுதந்திரர்‌) செய்கின்றனர்‌” 
சேற்றுக்கட்டி வழ௱்ரூம்டம்‌ (த. ப. எண்‌, 16) 


கோயில்‌ முறை பார்ப்பவர்களுக்கு சோற்றுக்கட்டிகளை 
இவ்வறைகளில்‌ வைத்தே வழங்குகின்றனர்‌. 


15 

வடக்கு வாசல்‌ (த. ப. எண்‌, 17) 

அறைகளை அடுத்து வடக்கு வாசல்‌ அமைந்துள்ளது. 
திருவிழாக்‌ காலங்களில்‌ மக்கள்‌ தரிசனம்‌ முடித்தபின்‌ வெளியேற 
அவ்வழி திறக்கப்படுகிறது. 
சிவாச்சாமியார்‌ வேள்விக்‌ கூடம்‌ (த. ப, எண்‌. 18) 

முறைப்‌ போற்றிகட்குத்‌ தங்குமிடமிருப்பதைப்‌ 
முறைப்பட்டர்‌ (சிவாச்சாரியார்‌) களுக்கும்‌ தங்குமிடமாக இது பயன்‌ 
படுத்தப்படுகிறது. ஆவணி, மாசித்திருவிழாக்‌ கரலங்களில்‌ இங்கு 
வேள்வி நடைபெறுதலுண்டு. 


போலவே 


இரண்டாம்‌ ௬ற்றாலை - கிழக்குப்பகு கி 

இச்சுற்றாலைப்‌ பகுதியில்‌ கம்பத்தடி விநாயகரைக்‌ கொடி 
மரத்தருகே காணலாம்‌. திருவிழாக்காலத்தில்‌ கொடியேற்றப்பெறும்‌ 
செப்புக்‌ கொடி மரம்‌ ௬ற்றாலையின்‌ நடுவிலுள்ளது. 
செப்புக்‌ கெட மரம்‌ (த.ப எண்‌. 19) 
இக்கொடிமரம்‌ அமைக்கப்பட்டதைப்‌ பற்றி ஆறுமுகப்‌ புலவர்‌ ஒரு 
காப்பியம்‌ பாடியுள்ளார்‌. கதைச்‌ சுருக்கம்‌ வருமாறு 

மதுரைப்‌ பாண்டியன்‌ ஒருவன்‌ (உக்கிரபாண்டியன்‌ எனத்தல 
புராணம்‌ கூறும்‌) தன்மகளுக்கு (சாபத்தால்‌) குதிரை முகமாயிருக்கக்‌ 
கண்டு வருந்தினான்‌. பல தலங்கட்கும்‌ சென்றபின்‌ நிருச்செந்தூருந்கு 
வந்தான்‌. வெயிலுகந்தம்மன கோயிலில்‌ தங்கினான்‌. மூலவருக்கு 
நேராகக்‌ கடலில்‌ அமைந்த வதனாரம்ப தீர்த்தத்தில்‌ அவன்‌ மகள்‌ 
மூழ்கி எழுந்ததும்‌ அழகு முகம்‌ பெற்றாள்‌. தன்‌ நேர்ச்சையின்படி 
கொடி மரம்‌ நட்டுத்‌ திருவிழாக்‌ கொண்டாடினான்‌ மன்னன்‌. 

பொதிகை மலையிலிருந்து மரத்தை வெட்டிக்‌ கொண்டு வந்த 
சர்வாங்காசாரி மரபினரே கொடிப்படம்‌ எழுதும்‌ உரிமை பெற்‌ 
றிருந்தனர்‌. 
இரண்டாம்‌ கற்றாலை - தென்பகுதி 

இதன்‌ இரு புறங்களிலுமுள்ள தூண்களை மறைத்து அறை 
களாக்கியுள்ளனர்‌. இதனை வடபகுதி, தென்பகுதி எனப்பிரிக்கலாம்‌. 
வபடபாரூதி (த. ப. எண்‌. 20) 

வடபாலுள்ள சுவரில்‌ ஆதிசங்கரர்‌ பாடிய சுப்பிரமணிய 
புஜங்கச்‌ செய்யுட்கள்‌ வடமொழியிலும்‌ தமிழிலும்‌ சலவைக்கற்‌ 
களில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. ஆதிசங்கரரை ஓவியத்தில்‌ காணலாம்‌. 
சீபலி மண்டபத்தை யடுத்திருந்த திருக்கோயில்‌ படவிற்பனை 
நிலையம்‌ இப்போது குடைவரை வாயிலில்‌ உள்ளது. 


16 


தென்பகுதி (த. ப. எண்‌, 21) 


தென்பகுதியின்‌ கிழக்குப்புறம்‌ வாயிலுள்ளது. திருவிழாக்காலத்தில்‌ 
மக்கள்‌ வெளியேறப்‌ பயன்படுகிறது. வாயிலருகே பழமை வாய்ந்த 
கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. . 

வாயிலுக்கு மேற்கே அபிடேக அறை (துணிகளைப்‌ பேணு 
மிடம்‌) உள்ளது. அதனையடுத்து திருக்கோயில்‌ ஒலி பெருக்கி நிலைய 
முள்ளது. ட 

எதிரே உள்துறை அலுவலர்‌ அறை உள்ளது. அவ்வறை 
யில்‌ கண்ணாடிப்‌ பேழைகளில்‌ கட்டபொம்மன்‌ வழிபட்ட சிலைகள்‌ 
(நி. ப. எண்‌. 8) இருந்தன. 
அஹு அறை 

சீபலி மண்டத்தினருகே தென்‌ மேற்குத்‌ திண்ணை வழிச்‌ 
சென்றால்‌ அணு அறை (அரிசி, பருப்பு முதலிய பொரூட்கள்‌ வைக்கு 
மிடம்‌) உள்ளது. அணு அறைக்கு எதிர்பபுறமுள்ள சுவரில்‌ கந்தர்‌ 
கலிவெண்பாக்‌ கண்ணிகள்‌ சலவைக்‌ கற்களில்‌ பொறிக்கப்பட்‌ 
டுள்ளன. குமரகுருபரர்‌ வரலாற்றைக்‌ குறிக்கும்‌ ஓவியங்களு 
முள்ளன. 


முதற்‌ கற்றாலை 
சீபலி மண்டபத்திலிருந்து துவார பாலரை வழிபட்டுச்‌ சண்முகரை 
நோக்கி இரண்டு படிகள்‌ இறக்கி நின்று மேற்கே நோக்கினால்‌ 
குமரவிடங்கர்‌ இருப்பிடமும்‌, கிழக்கே நோக்கினால்‌ போற்றி மடைப்‌ 
பள்ளியும்‌ தென்படும்‌. 
ஆறுபடிகளும்‌ இறங்கி மேற்கே நோக்கினால்‌ வள்ளியம்மன்‌ 
கோயிலைக்‌ காணலாம. அதை நோக்கிச்‌ செல்லும்‌ வழியில்‌ இடப்‌ 
புறம்‌ அறுபத்துமூன்று நாயன்மார்‌ திருவுருவங்களைக்‌ காணலாம்‌. 
வலப்புறம்‌ நடுவில்‌ தக்கிணா மூர்த்தி கோயிலைத்‌ தரிசிக்கலாம்‌. 
வள்ளியம்மன கேமில்‌ முன்புள்ள தூண்களில்‌ திருக்கோயில்‌ 
திருப்பணி செய்த காசி சுவாமி, மெளன சுவாமி, தேசிகமூர்த்தி 
சுவாமி ஆகியோர்‌ திருவுருவங்களைக்‌ காணலாம்‌. (தி.ப. 32. 23) 
இச்சுற்றாலையிலேயே பரிவார தேவதைகளுக்குரிய பீடங்கள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. பீடங்களின்‌ மேல்‌ அத்தேவதைகள்‌ இறங்கி 
வர வழியமைத்துள்ளனர்‌. மேலே நோக்குக. 
வண்ஹியம்மன்‌: கோயில்‌ (ஐ.யானண்‌. 22) 
இக்கோயிலைப்‌ புதுப்பித்துச்‌ சலவை கற்கள்‌ பதிப்பித்து 
அழகு செய்தவர்‌ ஆறுமுக சுவாமிகளே. (தி. ப. எண்‌. 24) 


17 


வோண்ணி& கூடம்‌ (த. ப. எண்‌, 23) 

வள்ளியம்மை கோயிலுக்கும்‌ தெய்வயானை கோயிலுக்கும்‌ 
இடையிலுள்ளது. சிறப்பு வேள்வி (தாராஹோமம்‌) களும்‌ கந்தர்‌ 
சட்டி நாட்களில்‌ நடைபெறும்‌ வேள்வியும்‌ இங்குத்‌ தான்‌ நடை 
பெறுகின்றன. இவ்வேள்விக்‌ கூடத்தை அழகு படுத்திய பெருமை 
புகழுடல்‌ பெற்ற திரைப்பட அதிபர்‌ சாண்டோ எம்‌. 
(. எம்‌. சின்னப்பாதேவரையே சாரும்‌. கி. பி. 1970 ஆம்‌ ஆண்டு 
இம்மண்டபம்‌ கட்டப்‌ பெற்றது. வேள்விக்‌ கூடத்தைச்‌ சுற்றிலும்‌ 
இருமபுக்‌ கம்பிகளாலாகிய வேலியுள்ளது. - இங்கு முருகனை நிறுவும்‌ 
முயற்சி வெற்றி பெறவில்லை. வேள்விக்‌ கூடத்திற்கு எதிரிலுள்ள 
சுவரில்‌ பாலசுப்பிரமணியர்‌ சிலையமைந்துள்ளது. 
தெய்வயாணையம்மன்‌ கோயில்‌ (த. ப. எண்‌, 24) 

வேள்விக்‌ கூடத்தின்‌ வடபுறம்‌ அமைந்துள்ள இக்கோயிலைப்‌ 
புதுப்பித்தவரும்‌ ஆறுமுகசுவாமிகளே. 
முதற்‌ ௬ற்றாலை _ வடயசூதி 

இதன்‌ கிழக்குப்‌ புறத்தில்‌ மயூரநாதர்‌ சிலையுள்ளது. அடுத்து 
சண்டிகேசுரர்‌ கோயில்‌ உள்ளது. அக்கோயிலுக்கு எதிரில்‌ போற்றி 
மார்‌ தங்குமிடம்‌ செல்ல ஒருவாயில்‌ அமைந்துள்ளது. (த. ப. எண்‌ 28) 

வாயிலை அடுத்துக்‌ கம்பிகளால்‌ தடுக்கப்‌ பெற்ற அறையில்‌ 
காயல்பட்டினம்‌ பெருமாள்‌ கோயில்‌ சிலைகள்‌ காட்சிக்காக வைக்கப்‌ 
பெற்றுள்ளன. 
நடராசர்‌ கோயில்‌ (த. ப, எண்‌ 26) 

கி.பி. 1653 ஆம்‌ ஆண்டில்‌ டச்சுக்‌ கொள்ளையரிடமிருந்து 
திரும்பப்‌ பெற்ற சிலைகளோடு நடராசர்‌ சிலை கிடைத்தது. இச்சிலை 
யைத்‌ திருநள்ளாற்றிலிருந்து டச்சுக்காரர்‌ கவர்ந்து சென்‌ றனர்‌. 
இவரருகில்‌ சிவகாமியம்மன்‌, காரைக்‌ காலம்மையார்‌, மாணிக்க 
வாசகர்‌ திருவுருவங்களுள்ளன. 
சணீ௯வரர்‌ (சணைச்சரர்‌] கோயில்‌ 

இக்கோயிலில்‌ நவக்கிரகங்கட்குச்‌ சிலைகள்‌ இல்லை, 
ஏனெனில்‌ அவற்றின்‌ அதிபதிகள்‌ கோயிலில்‌ உள்ளனர்‌. சனீசுவரர்‌ 
கோயில்‌ நடராசருக்கு இடப்புறமுள்ளது. அடுத்துப்‌ பைரவர்‌ கோயில்‌ 
அமைந்துள்ளது. பைரவர்‌ கோயிலின்‌ காவலர்‌, 
மூசுற்‌ ௬ற்றாலை -- கிழக்குப்‌ மாகுதி 

இச்சுற்றாலையின்‌ நடுவில்‌ தங்கத்தகடுகளால்‌ பொதியப்‌ 
பட்ட கொடி மரமும்‌ மகாபலி பீடமும்‌ அமைந்துள்ளன. கொடி மரத்‌ 
திற்குக்‌ கிழக்கே வாயில்‌ உள்ளது. வாயிலின்‌ இருபுறங்களிலும்‌ 
குடமுழுக்கு விவரம்‌ பற்றிய கல்வெட்டுக்கள்‌ உள்ளன. 


18 


தங்கக்‌ கொடிமரம்‌ (த. ப. ண்‌ 27) 

கொடிமரங்களை உலோகத்‌ தகடுகளால்‌ பொதியும்‌ வழக்கம்‌ 
தாயக்கர்கள்‌ காலத்தில்‌ ஏற்பட்டது. இதில்‌ கொடியேற்றித்‌ திரு 
விழாக்‌ கொண்டாட அண்மையில முயன்ற போது எதிர்ப்பிருந்ததால 
அமமுயற்சி கைவிடப்பட்டது. ஏறத்தாழ அறுபத்தெட்டு ஆண்டு 
களுக்கு முன்‌ இதில்‌ தங்கத்தகடுகள்‌ பொதியப்பட்டதென்பர்‌. 

இக்கொடிமரம்‌ பற்றி வழங்கும்‌ நாடோடிக்‌ கதை வருமாறு:- 

ஒரு காலத்தில்‌ திருச்செந்தூர்க்‌ கோயில்‌ கொடிமாம்‌ முறிந்து 
விழுந்தது. அடியார்கள்‌ வருந்தினர்‌, அப்போது ஓர்‌ எருமை கடலை 
நோக்கி ஓடியது. கடலில்‌ வீழுந்து நீந்திச்‌ சென்றது. திரும்ப ௨ ௬ம்‌ 
போது சந்தன மரத்‌ தடியினைத்‌ தள்ளிக்‌ கொண்டு வந்தது. அணை 
வரும்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தனர்‌! அந்த மரத்தைக்‌ கொடிமரமாக நட்‌ 
டனா. எருமை க௨லாக மாறியது. அதற்குப்‌ பூசை செயது வந்தனர்‌. 
இப்போது எருமையீன்‌ சிலை இல்லை. திருப்பணி செய்த காலத்தில்‌ 
மறைந்திருக்கலாம்‌. 
கடலில்‌ சந்தண மரம்‌ வந்தவிதம்‌ 

இலங்கை மன்னன்‌ கண்டியரசன்‌ கனவில்‌ திருச்செந்தூர்‌ 
முருகன்‌ தோன்றிச்‌ சந்தன மரமொனறை வெட்டிக்‌ கடலில்‌ “மிதக்க 
விடச்‌ சொனார்‌. அவ்வாறு அம்மன்னன்‌ வெட்டித்‌ தள்ளிய மரமே 
மிதந்து வத்து திருச்செந்தூர்க்‌ கரையையடைந்தது என்பர்‌. கொடி 
மரம்‌ பற்றிய இச்செய்தி திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழிலும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. எனவே இந்நிகழ்ச்சி பகழிக்‌ கூத்தர்‌ காலத்திற்கு முன்‌ 
(கி.பி. 17 ஆம்‌ நூர்‌ றாண்டுக்கு முன்‌) நடைபெற்றிருக்கலாம்‌. 
மகா மண்டபம்‌ (த. ப. எண்‌ 90) 

மகா பலி பீடத்திலிருந்து மூலவரை நோக்கிச்‌ சென்றால்‌ மகா 
மண்டபத்தையடைம-உ௰ம்‌. மூலவர்‌ முன்புள்ள இரும்புக்‌ கம்பி 
களால்‌ தடுக்கப்‌ பெற்ற இடம்‌ **மணியடி”” எனப்படும்‌. மணியடியில்‌ 
பார்வதி அம்மன்‌, கரியமாணிக்க விநாயகர்‌, வீரபாகு, வீரமகேந்திரர்‌ 
விளக்கேந்திய பூதம்‌ ஆகியோர்‌ திருவுருவங்களைக்‌ காணலாம்‌. 
கி.பி. 1803 ஆம்‌ ஆணடில வீரபாகு வீரமகேந்திரர்‌ சிலைகளை 
நிறுவினர்‌ என்பர்‌ 
பாங்பஸ் (த. ப. எண்‌ 31) 

வீர மகேந்திரருக்கு இடப்புறம்‌ ஒரு சிறிய வாயில்‌ தென்படும்‌ 
அதன்‌ வழியே நுழைந்து சென்றால்‌ மூலவருக்கு வலப்புறம்‌ பஞ்ச 
லிங்கங்கள்‌ உள்ள அறை காணப்படும்‌. பஞ்சலிங்கங்களைக்‌ காண 
நுழைவுக்‌ கட்டணம உண்டு. ்‌ i 


19 


செந்தில்‌ நாயகர்‌ அறை (த. ப. எண்‌ 32) 

வீர மகேந்திரருக்கு முன்புள்ள வாயில்‌ வழியே வெளியேறி 
இடப்புறம திரும்பினால்‌ செந்தில்‌ நாயகர்‌ அறை தெரியும்‌. இவருக்கு 
வலப்புறம்‌ கருஷல அறை அமைந்துள்ளது. சத்திரலிங்கம்‌ சுவரில்‌ 
அடைந்து உளளது. சூரியலிங்கம்‌ மூலவர்‌ அறையில்‌ உள்ளது. 
அறு முக தயிர்‌ (ஙீசண்முகர்‌] அறை (த. ப. எண்‌ 98) 

சேற்தில்‌ நாயகரை அடுத்துள்ள மண்டபத்தில்‌ ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ பக்க நாச்சிமாரோடு காட்சி தருகிறார்‌. சிவன்‌ கோயில்‌ 
களில்‌ இடப்புறம்‌ நடராசரிருப்பது போல்‌ இங்கு நடராசர்‌ அமிச 
மான ஆறுமுகப்‌ பெருமான்‌ விளங்குகிறார்‌, வடமொழியில்‌ சண்முகர்‌ 
என அழைக்கப்‌ பெறுகிறார்‌. வலப்புறம்‌ ஆன்மலிங்கம்‌ உள்ளது. 
அலை வாயரகுற்த பெருமான்‌ அறை (த. ப. எண்‌ 94) 

ஆறுமுகப்‌ பெருமான்‌ கோயிலையடுத்துள்ள சிறிய அறையில்‌ 
எழுந்தருளும்‌ மூர்த்திகளான அத்திர தேவர்‌, நடராசர்‌, விநாயகர்‌, 
சேரமான பெருமாள நாயனார்‌, அப்பர்‌, சுந்தரர்‌, திருஞான சம்பந்தர்‌, 
அலை வாயுகந்த பெருமான்‌ ஆகியோர்‌ சிலைகள்‌ உள்ளன. 
வியார (த. ப. எண்‌ 35) 

பெரிய மணியொன்று தொங்கவிடப்பட்டிருப்பதால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. இங்கு நின்று தரிசிக்கச்‌ சிறப்புக்‌ கட்டணம்‌ உண்டு. இங்கு 
அமர்ந்து திருமுழுக்குக்‌ காண தனிக்கட்டணம்‌ செலுத்த வேண்டும்‌. 
௯ற்ுழூக& கோயபில்கள்‌ 

இத்திருக்‌ கோயிலின்‌ ஆளுகைக்குட்பட்ட சுற்றுக்‌ கோயில்கள்‌ 
இருபத்திரண்டு. அவற்றுள்‌ இக்கோயிலைச்‌ சுற்றியுள்ள தூண்டுகை 
விநாயகர்‌, வள்ளியம்மன்‌ குகை, இடும்பன்‌ கோயில்‌ ஆகியவற்றைக்‌ 
காண்போம்‌. 
1 தூண்டுகை விநாயகர்‌ கேரயில்‌ (த. ப. எண்‌ 36) 

சந்நிதித்தெரு வழியாக வருபவர்‌ முதலில்‌ இவரைத்‌ தொழுது, 
பின்‌ மணல்‌ மேட்டில்‌ ஏறி முருகன்‌ கோயிலையடைவர்‌ . இக்கோயிலி 
லிருந்து சண்முக விலாசம்‌ இருநூறு மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளது. 
தூண்டுகை விநாயகர்‌ கோயில்‌ 1) விடலை போடுமிடம்‌ 2) மகா மண்‌ 
டபம்‌ 9) அர்த்த மண்டபம்‌ 4) கருவறை என நான்கு பிரிவுகளாக 
அமைந்துள்ளது. துண்டி விமாயகர்‌ என்பதே சரியான பெயர்‌. 

அர்த்த மண்டபத்திலுள்ள ஒரு கல்லில்‌ மயில்‌ மீது முருகன்‌ 
ஒரு பெண்ணுக்குக்‌ காட்சி தருவதைக்‌ காணலாம்‌. (கதை விவரம்‌ மூன்‌ 
றாம்‌ இயலில்‌ காண்க.) விநாயகர்‌ சிலை கோபுர அமைப்போடு விளங்‌ 
குகிறது. தமிழர்‌ கந்தினை நட்டு வணங்கியதை இச்சிலை நினைவூட்‌ 
டுகிறது. 


20 


வண்ணியம்மன்‌ குகை (த ப. எண்‌ 97) 

கிரி வீதியின்‌ வடபுறம்‌ கடலை நோக்கிச்‌ சென்றால்‌ தேவர்‌ 
குடிலையடுத்து இக்‌ குகைக்குச்‌ செல்லும்‌ வழி காணப்படும்‌. கிரி வீதி 
யிலிருந்து இது 15 மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ளது. இங்கு திரிசுதந்திரர்‌ 
பூசை செய்கின்றனர்‌. இங்குள்ள பாறையில்‌ தொட்டில்‌ கட்டும்‌ வழக்கம்‌ 
புதிதாக ஏற்பட்டது. 
அமைப்பா 


இக்குகையின்‌ முன்மண்டபம்‌, பதினாறு கல்தூண்களாலானது. 

மண்டபத்‌ தின்‌ நீளம்‌ இருபத்து நாலே காலடி. அகலம்‌ இருபத்தொன்‌ 
றே காலடி, இக்‌ குகை கடலை நோக்கியுள்ளது. 

மண்டபத்தில்‌ பிள்ளையார்‌, சிவன்‌, வள்ளியம்மன்‌, முன்று 
தலைகளுள்ள பிரும்மா (இவரைத்‌ திருமால்‌ அமிசமான தா த்தாத்ரேயர்‌ 
என்பர்‌) நாகர்கள்‌ மற்றும்‌ சூரியன்‌ சிலைகளுள்ளன. தென்புறமுள்ள 
சுவரில்‌ வள்ளி திருமணக்‌ காட்சியுள்ளது. யானையைக்‌ கண்டஞ்சிய 
வள்ளி முருகனைத்‌ தழுவும்‌ காட்சியினைக்‌ காணலாம்‌. 

மண்டபத்தின்‌ பின்புறமுள்ள மணற்பாறையில்‌ வள்ளி குகை 
அமைந்துள்ளது குகைக்குள்‌ நுழையும்‌ வாயில்‌ நான்கடி உயரமுள்ளது. 
குனிந்து மூன்று படிகள்‌ ஏறி இடப்புறம்‌ திரும்பி மூன்று படிகள்‌ இறங்‌ 
கினால்‌ பதினாறு சதுர அடிப்பரப்புடைய குகையில்‌ நிற்கலாம்‌. வள்ளி 
யம்மன்‌ சிலை சுவரையொட்டி அமைந்துள்ளது. குகைக்குள்‌ எண்ணெய்‌ 
விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. 


காலம்‌ 


இதே போன்ற குகை தெற்கே ஒன்பது கல்‌ தொலைவுக்கப்‌ 
பால்‌ மணப்பாடு என்னுமிடத்தில்‌ உள்ளது. இவற்றை ஆராய்ந்த சர்க்‌ 
கார்‌ என்பவர்‌ இவை பாண்டியர்‌ காலத்துக்‌ குகைகள்‌ எனவும்‌, இவற்‌ 
தில்‌ துறவிகள்‌ வாழ்ந்ததாகவும்‌ குறிப்பிடுகிறார்‌. அதே நூலில்‌ திருச்‌ 
செந்தூர்க்‌ கோயிலையும்‌ பாண்டியர்‌ குகைக்‌ கோயிலெனக்‌ கூறி இவை 
கி.பி. ஏழாம்‌ நரறறாண்டிலிருந்து ஒன்பதாம்‌ நூற்றாண்டுக்குள்‌ 
அமைக்கப்பட்டிருக்கலாம்‌ என்கிறார்‌. 
வண்ணி ஒணிந்க கதை 

இக்குகை பற்றித்‌ திரு. இராமானந்த சாஸ்திரி கூறுவதாவது? 
* “முருகன்‌ வள்ளியைச்‌ சிறையெடுக்க (தூச்பிச்‌ செல்ல) வரும்‌ போது 
தம்பிராசன்‌ (வள்ளியின்‌ தந்தை) முருகனைத்‌ துரத்தினான்‌. முருகன்‌ 
இக்குகையில்‌ வள்ளியை ஒளிந்திருக்கச்‌ சொல்லிப்‌ பிள்ளையாரைக்‌ 
காவல்‌ வைத்துவிட்டு. । போருக்குச்‌ சென்றார்‌. 


21 


பரதவர்‌ கூறக்‌ அலத 

“தெய்வயானை, எங்கள்‌ (பரதவர்‌) குலத்தில்‌ பிறந்தவள்‌. 
அவன்‌ கன்னியாகுமரிலய யாண்ட மச்சேந்திரன்‌ மகள்‌. அவளது 
அழகைக கண்ட முருகன்‌ அவளை இரவில்‌ கடத்திக்‌ கொண்டு வரும்‌ 
போது ஓரிடத்தில்‌ பொழுது விடிந்துவிட்டது. அவ்விடம்‌ விடிந்த 
கரை (இப்போது இடிற்தகரை யென வழங்கப்‌ படுகிறது) எனப்‌ 
படும்‌. தெய்வயானையைத்‌ திருமணம்‌ முடித்து வருவதைக்‌ கண்ட 
முருகனின்‌ முதல்‌ மனைவியான வள்ளியமமை (ஆய்வின்‌ படி) ஊடல்‌ 
கொண்டு இக்குகையில்‌ ஒளிந்து கொண்டாள்‌. 

இதற்குச்‌ சான்று பரதகுல பாண்டிய வம்ச சரித்திரத்தில்‌ 
உள்ளது. இவ்வட்டாரப்பாதவர்‌ செந்தில்‌ முருகனை மச்சான்‌ 
(மைத்துனன) சாமி என உறவு கொண்டாடுகின்றனர்‌. கோயிலுக்கு 
நேராக படகில்‌ கடக்கும்‌ போது தேங்காய்‌ உடைப்பதை மரபாகக்‌ 
கொண்டுள்ளனர்‌. இக்கதை உளவியல்‌ அடிப்படையில்‌ எழுந்த 
தென்பர்‌ சவகர்லால்‌ ஹண்டு. 
இடும்பன்‌ கோயில்‌ மண்டயம்‌ (த. ப. எண்‌ 38) 

கி. பி. 1959 இல்‌ கரவடி எடுப்பவர்‌ வழிபடுவதற்கு வசதி 
யாக இக்கோயில்‌ கட்டப்‌ பெற்றது. இணை ஆணையர்‌ அலுவலகத்‌ 
திற்குத்‌ தெற்கே இடும்பன்‌ கோயில்‌ முன்‌ கந்தவேள்‌ சஷ்டி விரத 
மண்டபம்‌ கே. எஸ்‌. பி. எஸ்‌ நடராசன்‌ டிரஸ்ட்‌ மற்றும்‌ பொன்‌ 
தேனம்மாள்‌ டிரஸ்ட்‌ நன்கொடையால்‌ 18-10-1981 இல்‌ கட்டி 
முடிக்கப்பட்டது. இதில்‌ தங்க நபருக்கு ரூ 2/ கட்டணம்‌. 
தீர்த்தங்கள்‌ 

ஆறுமுகப்‌ பெருமானுக்கு இனிய காயத்திரி மந்திர எழுத்துக்‌ 
கள்‌ இருபத்துநான்கும்‌ இங்குத்‌ தீர்த்தங்களாயுள்ளன எலகிறது 
தலபுராணம்‌. இவற்றுள்‌ வதனாசம்ப தீர்த்தமும்‌ நாழிக்கிணறும்‌ 
(கந்தபுட்கரணி) மிகு சிறப்புப்‌ பெற்றவை. தீர்த்தங்களின்‌ பெயர்‌ 
பொறித்த கற்கள்‌ கடற்கரையில்‌ ஆங்காங்கு நடப்பெற்றிருந்தன. 
1 வதணாரம்ாா திர்த்தம்‌ (த. ப. எண்‌, 99) 

மூலவர்‌ திருமுன்‌ நேராகக்‌ கடலில்‌ அமைந்துள்ளது. உக்கிச 
பாண்டியன்‌ மகள்‌ (கனகசுந்தரி) இங்கு நீராடியவுடன்‌ குதிரை 
முகம்‌ நீங்கப்‌ பெற்றாள்‌ என்கிறது தலபுராணம்‌. கொடிமாக்‌ காப்பி 
யமும்‌ இச்செய்தியைக்‌ குறிப்பிடுகிறது. கடற்கரையிலுள்ள கல்வெட்டும்‌ 
இந்நிகழ்ச்சியைக்‌ ' குறிப்பிடுகிறது. கடலரிப்புத்‌ தடுப்புச்சுவர்‌ 
அமைக்கப்‌ பட்டிருப்பதால்‌ இப்போது இங்கு நீராடுவரா இலர்‌, 
இங்குப்‌ பதினாறு கற்றூண்களைக்‌ கொண்ட மண்டபமிருத்தது 
என்பர்‌. “பதினாறாம்‌ கம்பமெனவும்‌ பெயர்‌ வழங்கப்படுகிறது 


22 


2 நாழிக்கிரைறு (தப. எண்‌. 40) 

சண்முக விலாசத்கிற்குத்‌ தெற்கே 100 மீட்டர்‌ தொலைவில்‌ 
அமைத்துள்ளது. இஃது இயற்கை நீரூற்றாகும்‌. இதனை அடைய 
தடைபாதை அமைக்கப்‌ பட்டிருப்பதால்‌ எளிதில்‌ செல்லலாம்‌. 

பெருங்‌ கிணற்றின்‌ கிழக்குப்‌ புறமும்‌ மேற்குப்‌ புறமும்‌ இறங்‌ 
குவதற்கான படிகள்‌ உள்ளன. 34 படிகள்‌ இறங்கிச்‌ சென்றால்‌ 
(24 அடி ஆழம்‌) இதனை அடையலாம்‌. உள்கிணறு பதினான்கு 
சதுர அடிப்பரப்பில்‌ அமைந்துள்ளது. நீண்ட சதுரக்‌ கிணற்றருகே 
ஒரு சதுர அடிப்பரப்பும்‌ எழு அடிகள்‌ ஆழமும்‌ கொண்டு 
நழிக்கிணரா விளங்குகிறது. 
உரியா கு புதிர்‌ 

நீண்ட சதுரக்‌ கிணற்றுநீர்‌ கந்தக நாற்றத்துடன்‌ கலங்கலாய்க்‌ 
காணப்படுகிறது. நாழிக்‌ கிணற்று நீர்‌ தெளிவாகச்‌ சிறிது உவர்ப்‌ 
புடன்‌ உள்ளது. இது, நிலத்தடிநீர்‌ ஆய்வாளர்கட்குப்‌ புரியாத 
புதிராயுள்ளது. 

்‌ கி.பி. 1959 ஆம்‌ ஆண்டு முதல்‌ இக்கிணற்று நீரை மேலே 

குழாய்‌ வழியே ஏற்றித்‌ தொட்டியில்‌ நிரப்பி மேலேயே குளிக்க 
ஏற்பாடு செய்துள்ளனர்‌. 
வரலாறு 

செந்தில்‌ முருகன்‌ சூரனை வென்றபின்‌ தன்‌ படைகளின்‌ தாகம்‌ 
தணிக்கக்‌ கைவேவால்‌ இவ்விடத்தில்‌ குத்தினார்‌; தாகம்‌ தணித்த 
பின்‌ இதில்‌ குளித்து எழுந்தார்‌ என்பர்‌. பெருவிழாக்‌ காலத்துத்‌ 
“தீர்த்தவாரி” இங்கு நடைபெறும்‌. 

கடலில்‌ மூழ்கி எழுந்தவர்‌ உடலிலுள்ள உவர்‌ நீங்க இங்கு 
வந்து நீராடுகின்றனர்‌. இவ்வாறு நீராடும்‌ வழக்கத்தைப்‌ 
பட்டினப்பாலை பகரும்‌. நாழிக்கிணற்றில்‌ நீராடிய பின்‌ கடலில்‌ 
நீராடல்‌ மரபு என்பர்‌ முத்துக்குமாரசாமி. நாழிக்கிணற்று நீர்‌ மொள்ள 
மொள்ள அளவு குறையாமல்‌ ஊறி வருவதை இறையருள்‌ என்றே 
கருதுகின்றனர்‌. 

மூலவர்‌ முன்பு ஒரு தீர்த்தக்கட்டம்‌ இருப்பது போல 
சண்முகர்‌ முன்‌ நாழிக்‌ கிணறு அமைந்திருப்பது குறிப்பிடத்‌ தக்கது. 
குஷண்டர்‌ மடம்‌ (த. ப. எண்‌. 41) 

இம்மடம்‌ பல ஊர்களையும்‌ சார்ந்த கவுண்டர்களுக்குரியது 
மணல்‌ மேட்டிலிருந்து இறங்குமிடத்தில்‌ அமைந்துள்ளது. சித்திரசபை 
போன்று இம்மடத்தின்‌ உட்சுவரில்‌ நடராசர்‌ வண்ணப்படம்‌ 
வரையப்‌ பட்டுள்ளது. 


23 


மட பற்றிய கதை 

இவ்வூர்‌ முககாணியரான அனத்த சுப்பையா தீட்சிதர்‌, பாம்‌ 
பன்‌ சுவாமிகள்‌ இயற்றிய பஞ்சாமிர்த வண்ணப்‌ பாடல்களைப்‌ 
பண்ணோடு பாடினார்‌. முருகப்‌ பெருமான்‌ ஒர்‌ இளைஞன்‌ கோலச்‌ 
தில்‌ இம்மடத்திற்கு எழுந்தருளி மறைந்திருந்து பாடல்களைச்‌ 
கேட்டு மகிழ்ந்தார்‌. எதி3ர அமர்த்திருந்த முத்தம்மை ஆச்சி என்‌ 
னும்‌, மூதாட்டிக்கு மட்டும்‌ முருகன்‌ காட்சி கொடுத்தருளினார்‌. 
அவரழகில்‌ ஈடுபட்ட அச்சி அவர்‌ செல்ல அவரைப்‌ பின்‌ 
தொடர்ந்தார்‌. வசந்த மண்டபத்‌ குறுகே சென்றதும்‌ முருகன்‌ 
மறைந்து விட்டார்‌! என்கிறார்‌ திருழுருக கிருபானந்த வாரியார்‌ 
சுவாமிகள்‌. பஞ்சாமிர்த வணணம்‌ இனிஈகிறது என்றாராம்‌. 
கடைகள்‌ (த. ப. எண்‌ 42) 

மணல்‌ மேட்டிலிருந்து இறங்குகைமில்‌ இடப்புறம்‌ பல 
கடைகளைக்‌ காணலாம்‌. பன்னீர்‌, பூ, புத்தகம்‌ விற்கும்‌ கடைகளே 
முன்பிருந்தன. இன்று பாசி, பவள மாலைகள்‌ முதலியன விற்கும்‌ 
கடைகள்‌ முளைத்துள்ளன. இவை கி.பி.1978 ஆம்‌ ஆண்டில்‌ கட்டப்‌ 
பெற்றன. 
கவ்கத்‌ தேர்‌ நிலையாம்‌ (த. ப. எண்‌ 49) 

இது வெள்ளைக்‌ கல்‌ மண்டப முகப்பில்‌ அமைந்துள்ளது. 
இரும்புக்‌ கதவுகளோடு கூடிய அறையில்‌ தங்கத்‌ தேர்‌ நிறுத்தி வைக்கப்‌ 
பட்டுள்ளது. கி, மி. 1973 ஆம்‌ ஆண்டில்‌ இஃது அமைக்கப்பட்டது . 
தண்ணீர்ப்‌ யாற்குல்‌ (த. ப, எண்‌ 44) 

பழைய தேவதான அலுவலகத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. 
இங்கு திருக்கோயிலார்‌ குடி தண்ணீர்‌ வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர்‌ . 
குணிர்‌ பானக்‌ கடை (த.ப. எண்‌ 45) 

கவுண்டர்‌ மடத்திற்கு மேற்கே சோடா முதலிய குளிர்‌ பானங்‌ 
கள்‌ விற்கும்‌ கடை உள்ளது. 
விடுதிகள்‌ 

அன்பர்‌ தங்கிச்‌ சமையல்‌ செய்து. உண்ண வசதியாக ஊரினுள்‌ 
சாதி வாரியாக மடங்கள்‌ உள்ளன. ஆயினும்‌ கோயிலருகே தங்குமிடங்‌ 
களிருந்தால்‌ கடற்காட்சியை நன்கு சுவைக்கலாம்‌ என்னும்‌ எண்ணம்‌ 
மக்களிடையே பெருகி வருவதால்‌ திருக்கோயிலார்‌ கோயிலருகே பல 
விடுதிகள்‌ அமைத்துள்ளனர்‌. 
1 வெள்ணைக்‌ கல்‌ மண்டாம்‌ (த. ப. எண்‌ 40) 

சண்முக விலாசத்திற்கு எதிரே அமைந்துள்ளது. கோயில்‌ மண்‌ 

டபங்களிலிருந்து இடித்து அகற்றப்பட்ட 96 வெள்ளைக்‌ கல்நூண்‌ 
களைக்‌ கொண்டு கி. பி, 1938 இல்‌ ஆறுமுக சுவாமியவர்களால்‌ அமைக்‌ 


24 

கப்பட்டதென்பர்‌ இதற்குத்‌ தத்துவப்‌ பீரகாச மண்டபம்‌ என்ற பெயரு 
முண்டு. நீளம்‌ 118 அடி அகலம்‌ 401 அடி. இப்போது சண்முக விலாச 
விடுதி என அழைக்கப்படுகிறது. தூணகளுக்கிடையே சுவரெழுப்பி 
இருபத்திரண்டு அறைகளாக்கிக்‌ குறைந்த வாடகையில்‌ அன்பர்‌ தங்கு 
வதற்கு இங்கு வசதி செய்துள்ளனர்‌. திருக்கோயில்‌ நூலகம்‌ இங்கு 
அமைந்துள்ளது. 
உ. முன்று மண்டயரன்கண்‌ (த. ப. எண்‌ 47) 

வெள்ளைக்‌ கல்‌ மண்டபத்தையடுத்துள்ள மண்டபத்தில்‌ திருக்‌ 
கோயிலாரது கூட்டுறவுப்‌ பண்ட சாலை அமைக்கப்பட்டுள்ள து. பண்ட 
சாலையை அடுத்துள்ள இரு மண்டபங்கள்‌ நீண்ட தோற்றமுடையன, 
இவை திருவிழாக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ தங்கப்‌ பயன்படுகின்றன, இவை 
கி. பி. 1959 ஆம்‌ ஆண்டில்‌ அன்பர்கள்‌ இலவசமாகத்‌ தங்குவ 
தற்காக ஏற்படுத்தப்‌ பெற்றன. 
3 கோவிந்தம்மாள்‌ ஆதித்தனார்‌ திருமண மண்டயம்‌ 

(த. ப. எண்‌ 49) 

இது திரு. சி. பா. ஆதித்தனார்‌ மகன்‌ திரு. சிவந்தி 
ஆதித்தனாரால்‌ கி. பி. 1970 ஆம்‌ ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு (எவர்‌ 
சில்வர்‌ சமையல்‌ பாத்திரங்களோடு) திருக்கோயிலுக்கு அன்பளிப்பாகக்‌ 
கொடுக்கப்பட்டது. இம்மண்டபத்தில்‌ திருமணம்‌ நடத்துவதற்குரிய 
வசதிகள்‌ அனைத்தும்‌ உள்ளன. 

திருவிழாக்‌ காலங்களில்‌ அன்பர்‌ தங்கவும்‌ பயன்படுகிறது 
& செந்திலாண்டவன்‌ விடுதி (த. ப. எண்‌ 49) 

இது சிங்கப்பூர்‌ கோவிந்தசாமிப்‌ பிள்ளை கலையரங்கத்தை 
அடுத்துள்ளது. எழுபத்திரண்டு அறைகளைக்‌ கொண்டது, ஏ. வகுப்‌ 
முறைகள்‌ &, பி-1 வகுப்பறைகள்‌ 28, பி-2 வகுப்பறைகள்‌ 25, சி. வகுப்‌ 
பறைகள்‌ 15, மற்றும்‌ பொருட்‌ பாதுகாப்பு அறைகள்‌ (லாக்கர்கள்‌] 
ஐம்பது உள்ளை. கி. பி. 1952 இல்‌ திறக்கப்பட்டது இவ்விடுதி. 
5 ஆறுமுக வீலாச வீடுதிகண்‌ (த. ப. எண்‌ 50) 


ஆனந்த விலாச மண்டபத்திற்கு அருகே அமைந்துள்ளது. 
ஆறுகுடில்கள்‌ மட்டுமே அமைந்துள்ளதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. இலை 
கி, பி. 1962 இல்‌ நிறுவப்பட்டன. உயர்‌ அலுவலர்‌ இவ்‌ விடுதிகளிலே 
தங்குகின்றனர்‌ 

& தேவர்‌ குடில்‌ (த. ப. எண்‌ 51) 

பாதி நன்கொடைத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ அமைக்கப்பட்ட குடில்‌ 
கமில்‌ குறிப்பிடத்தக்கது தேவர்‌ குடில்‌, புகழுடல்‌ பெற்ற திரைப்பட 
அதிபர்‌ சாண்டோ எம்‌. எம்‌. சின்னப்பாத்‌ தேவரது நன்கொடையால்‌ 


25 


கி. பி. 1978 இல்‌ கட்டப்பட்டது. குளிர்‌ சாதன (A. 6.) வசதிகளு 
டையது. சிறப்பு விருந்தினர்‌ இங்குத்‌ தங்குவர்‌. 
நன்கெடைக்‌ சூடில்கள்‌ 

பாதி நன்கொடைத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ 63 குடில்கள்‌ உள்ளன. 
நன்கொடையாளர்‌ ஓர்‌ ஆண்டில்‌ தாம்‌ விரும்பும்‌ அறுபது நாட்கள்‌ 
வாடகையின்றித்‌ தங்கலாம்‌. இரண்டு குடில்களில்‌ குளிர்சாதன வசதி 


உண்டு. 


8 வாங்கப்பாட்ட விடுதி 

அரசினர்‌ சுற்றுலா மாளிகைக்குத்‌ தென்மேற்கேயுள்ள தங்கு 
மிடங்கள்‌ விலைக்கு வாங்கப்பட்டவையாகும்‌. செந்தில்‌ முருகன்‌ சிறுவர்‌ 
இல்லம்‌ இங்கு உள்ளது. 
9 விரபாகு தேவ விலாசம்‌ (த. ப. எண்‌ 52) 

சித்த மருத்துவமனைக்கு மேற்குப்புறம்‌ உள்ளது. தகவல்‌ 
நிலையம்‌ இங்கு உள்ளது. 


10 வோலனண்‌ விடுதி (க. பா. ன்‌ 50) 

கி, பி. 1972 இல்‌ அமைக்கப்பட்டது. வசந்த மண்டபத்திற்கு 
மேற்கே அமைந்துள்ளது. 73 அறைகள்‌ வசதிகளோடு உள்ளன. 
11 சொயந்தி நாதர்‌ விடுதி (௧. ப. எண்‌ 54) 


மணல்‌ மேட்டின்‌ தென்‌ பகுதியில்‌ அமைந்துள்ளது. நாழிக்‌ 
கிணற்றருகில்‌ 108 அறைகள்‌ கட்டி முடிக்கப்‌ பட்டுள்ளன. இங்குத்‌ 
தங்கினால்‌ கடற்காட்சி கரணலாம்‌. 


பிற நிலையங்கள்‌ ₹ 


1 செந்தில்‌ முருகன்‌ சிறுவர்‌ இல்லம்‌ 

இதில்‌ தங்கிப்‌ பயிலும்‌ மாணவர்‌ எண்‌ 55. அன்பு இல்லமும்‌ 
இங்கேயே 25 மாணவரோடு உள்ளது, இங்குத்‌ தங்கிப்‌ பயில்வோர்‌ 
இலவசமாக உணவு, உடை, இருப்பிடம்‌, மருத்துவ வசதிகள்‌ பெறு 
கின்றனர்‌, ஆதித்தனார்‌ கடற்கரை இல்லத்திற்கு மேற்கே உள்ளது. 


26 
2 முநிவோர்‌ இல்லம்‌ 


அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற பன்னிரண்டு 
முதியவர்‌ தங்குமிடம்‌ நாழிக்கிணற்றுககு மேற்கே நாவற்பழச்சாலை 
யருகே அமைந்துள்ளது. இவர்கட்கு இலவச உணவு, உடை, தங்கு 
மிடம்‌, மருத்துவ வசதிகள்‌ திருக்கோயிலாரால்‌ வழங்கப்படுகின்‌ றன, 


ம சித்த மருத்துவமணை 


கோவிந்தசாமிப்‌ பிளளை கலையரங்கிற்குப்‌ பின்புறம்‌ அமைந்‌ 
துள்ளது. இவ்விடம்‌ முன்பு *ஓட்டுப்புரை்‌ என அழைக்கப்பட்டது, 
ஆறுமுக சுவாமிகள்‌ இங்குத்‌ தங்கித்‌ தான்‌ கோயில்‌ திருப்பணி 
செய்தார்‌. இன்று இங்கு உடற்‌ பிணியாளர்க்கு இலவசமாக மருந்‌ 
துகள்‌ வழங்குகின்றனர்‌. இரு மருத்துவர்‌ பணி செய்கின்‌ றனர்‌, 


4 கேத பாடசாலை (க.ப. எண்‌ 56) 


இது வேலவன்‌ வீடுதிக்குக்கிழக்கே உள்ளது. இவ்வூர்‌ முக்கா 
ணியச்‌ சிறுவர்‌ (திரிசுதந்திரர்‌) இங்கு வேதம்‌ பயில்கின்றனர்‌, 
பயில்வோருக்குத்‌ கம வதக்கு திங்களுக்கு (ஆளுக்கு) 90/- ரூபா 
வீதம்‌ வழங்குகின்‌ றனர்‌. 


உ யானை கட்டுமிடங்‌ (௧. ப. எண்‌ 51) 


கி பி. 1967 ஆம்‌ ஆண்டில்‌ தூத்துக்குடி திரு கே.எஸ்‌.பி. 
சண்முகவேல்‌ நாடார்‌ யானைக்குட்டி யொன்று நன்கொடையாக 
அளித்தார்‌. அவ்வாண்டிலேயே அக்‌ குட்டி நோய்வாய்ப்பட்டு 
மீள வில்லை. சுற்றிலும்‌ சுவரமைத்து இத்திருக்கோயில்‌ சிப்பந்திகள்‌ 
சங்கத்திற்கு இவ்விடத்தை அளித்துள்ளனர்‌. 


6 திருக்கோமீல்‌ அலுவலகம்‌ 

வசந்த மண்டபத்திற்குத்‌ தெற்கே புதிய கட்டிடத்தில்‌ 
அமைந்துள்ளது, , 28-9 1988 இல்‌ திறக்கப்பட்டது. 
7. வணைவு நுழை வாயில்‌ (கஙப.எண்‌ 60) 

கி.பி 1913 இல்‌ கரூர்‌ அமர்‌ சோதி நிறுவனத்தாரால்‌ 


கட்டிக்‌ கொடுக்கப்பட்டது. இவ்வாயில்‌ வழியாக வண்டிகள்‌ செல்லக்‌ 
கட்டணம்‌ உண்டு. 


27 


8 புறக்‌ காவல்‌ நிலையம்‌ 


கி. பி, 1975 இல்‌ நுழைவாயிலுக்கு மேற்கே அமைக்கப்‌ 
பட்டது. 


9 தேவாதண அஞ்சல்‌ நிலையம்‌ 
புறக்காவல்‌ நிலையத்தையடுத்து அமைந்துள்ளது, இதனை 
யும்‌ திருக்கோயிலாரே கட்டியுள்ளனர்‌. 


சமாதிகள்‌ 


1 வண்ணிநாயக ௬ணாமி சமாதி (த. ப. எண்‌ 68) 


இது நுழைவாயிலை யடுத்து அமைந்துள்ளது. தரிசனத்‌ 
திற்கு வரும அன்பர்‌ வெயில்‌, மழையால்‌ துன்புறாமல நடக்கத்‌ 
கூணடுகை விநாயகர்‌ கோயிலில்‌ தொடங்கி, கிரி வீதி முழுவதும்‌ 
நடைபாதை அமைத்தவர்‌ சுவாமிகள்‌. கி.பி. 1974 ஆம ஆணடில்‌ இந்‌ 
நுடைபாதையின்‌ மேற்‌ கூரை அகற்றப்பட்டு எம்‌.எம்‌. சின்னப்பாத்‌ 
தேவரது நன்கொடையால்‌ சிமிண்டுக்‌ கூரை அமைக்கப்பட்டது. 


2 மூவர்‌ சமாதி 

நாழிக்‌ கிணற்றுக்குத்‌ தெற்கே மூலவர்‌ திருமுழுக்குக்குத்‌ 
தண்ணீர்‌ மொண்டுவரும்‌ கிணற்றருகே உள்ள வளைவினுள்‌ கோயில்‌ 
திருப்பணிக்‌ கெனத்‌ தம்மை அர்ப்பணித்த மெளனசுஷாமி, காசிகவாமி 
ஆறுமுக சுவாமி சமாதிகள்‌ உள்ளன. 


தண்ணீர்த்‌ தாங்கிகள்‌ 

கோவிந்தம்மாள்‌ ஆதித்தனார்‌ திருமண மண்டபத்திற்கு 
மேற்கே இரண்டும ஆனந்த விலாச மண்டபத்திற்கு அருகிலொன்றுமாக 
அமைந்துள்ளன. ஒன்று தண்‌ பொருநையாற்றுத்‌ தண்ணீரைத்‌ 
தாங்குவதாகும்‌. ஏனையவை கிணற்றுத்‌ தண்ணீர்‌ தாங்குவதாகும்‌. 


தேவதாண உணவு வீடுதி 


இது நுழைவாயிலருகே வள்ளிநாயக சுவாமி சமாதிக்குக்‌ 
கிழக்கேயுள்ளது. கி. பி, 1977 ஆம்‌ ஆண்டிலிருந்து குத்தகைதார்‌ 
நடத்திவருகிறார்‌. 


28 


தேவதாண மிண்‌ நிலையாம்‌ 


தமிழ்‌ நாடு மின்வாரியம்‌ வழங்கும்‌ மின்னோட்டம்‌ தடைப்படும்‌ 
போது தேவையான மின்சாரம்‌ வழங்க இஃது அமைக்கப்பட்டுள்ளது 
கோவிந்தம்மாள்‌ ஆதித்தனார்‌ திருமண மண்டபத்தின்‌ பின்‌ 
புறமுள்ளது. 
பருந்து நிலையம்‌ (த. ப. எண்‌ 65) 


வேலவன்‌ விடுதிக்கு முன்புள்ள வெற்றிடத்தில்‌ கட்டபொம்மன்‌ 
மற்றும்‌ திருவள்ளுவர்‌ கழகப்‌ போக்குவரவுப்‌ பேருந்து வண்டிகள்‌ வந்து 
செல்கின்றன. நகரப்‌ பேருந்துகளும்‌ (1௦ Bபs) இப்போது இங்கு 
வந்து செல்கின்‌ றன . 


மூடி காணிக்கை செலுூகத்கு மிடம்‌ 


மேலக்‌ கோபுரத்துக்கு வடபுறம்‌ பூதத்தார்‌ சிலையை ஒட்டிய 
கொட்டகையில்‌ முடி காணிக்கை செலுத்துவர்‌. காதுகுத்துமிடம்‌ 
சண்முக விலாசத்தில்‌ அமைந்துள்ளது. 


காவு, பால்குடம்‌ கட்டூமிடம்‌ 
ஊருக்குத்‌ மேல்புறமுள்ள ஆவுடையார்‌ குளத்தருகேயுள்ள 


விநாயகர்‌ கோயிலில்‌ கட்டுவர்‌, சிலர்‌ தூண்டுகை விநாயகர்‌ 
கோயிலில்‌ கட்டுவர்‌. 


29 


மூன்றா ம்‌ இயல்‌ 
வழிபடப்‌ பெறும்‌ திருவுருவங்கள்‌ 


திருச்செந்தூர்க்‌ கோயிலில்‌ வழிபாட்டிற்காகக்‌ கொள்ளப்‌ 
படும்‌ கற்சிலைகளின்‌ எண்ணிக்கை முப்பது எனத்‌ திருக்கோயிலின்‌ 
சொத்தின்‌ விவரப்‌ பதிவேடு விளம்புகிறது. அவ்வட்டவணைப்‌ 
படியே திருவுருவங்களின்‌ அமைப்பினை ஆராய்வோம்‌. 
பகு விநாயகர்‌ 

பதி$வட்டில்‌ இரண்டு விநாயகர்‌ திருவுருவங்கள்‌ (மேல வாசல்‌ 
விநாயகர்‌, கரிய மாணிக்கப்‌ பிள்ளையார்‌) மட்டுமே குறிக்கப்‌ பட்‌ 
டுள்ளன, ஆனால்‌ இங்கு ஐந்து விநாயகர்‌ திருவுருவங்கள்‌ சிறப்பாக 
வழிபடப்‌ பெறுகின்றன. 
அ) தூண்டுகை விநாயகர்‌ 

இவரைத தூண்டி விநாயகர்‌ என்று அழைக்கின்றனர்‌. டுண்டி 
விநாயகர்‌ என்ற பெயர்‌ பருவித்‌ *துண்டி விநாயக” ராகிப்‌ பின்னர்‌ 
1 (தூண்டி விநாயக?” ராகி விட்டார்‌ எனறும்‌, காசியில்‌ இப்பெய 
ருடைய விநாயகர்‌ உள்ளாரென்றும்‌ உரைககிறார்‌ திருமு. ப. தன 
தம்பியாகிய முருகனிடம்‌ செல்லுமாறு தூண்டிக்‌ காட்டுவதால்‌ 
இப்பெயர்‌ பெற்றார்‌ என்கிறார்‌ திரு. இ. சா. இவரது துதிக்கை 
தூண்டிக்‌ காட்டும நிலையில்‌ அமைக்கப்படவில்லையாமினும்‌ இப்‌ 
பெயர்‌ வந்ததற்கான கதையை இக்கோயிலின்‌ அர்த்த மணடபத்‌ 
தில்‌ அமைந்துள்ள சிறபம்‌ செப்புகிறது. அச்‌ சிற்பத்தின தலையில்‌ 
கூடையுடன்‌ ஒரு பெண்‌, அவள்‌ காலடியில்‌ பாம்பு, அவளெதிரே 
மயில்‌ மீதமர்ந்த முருகன்‌ காட்சியளிககின்றனர்‌. இணி, கதையைப்‌ 
பார்ப்போம்‌. 


ஒரு காலத்தில்‌ திருச்செந்தூர்‌ ஒரு சிற்றூராக விளங்கியது. 
ஊரைச்‌ சுற்றிலும்‌ அடர்ந்த காடு காணப்பட்டது. ஊருக்கு வட 
மேற்கில்‌ சண்முகபுரம எனற ஊரில்‌ (தற்போது வீரபாண்டியன்‌ 
பட்டினம்‌ புகை வண்டி நிலையமுள்ள இடம்‌) முருகன்‌ கோயில்‌ 
பூசாரிகளும்‌ அவர்களுக்கு உதவும்‌ தேவதாசிகளும்‌ வாழ்ந்து வத்‌ 
தனர்‌. ஒரு நாள்‌ காலையில்‌ உதயமுறைக்காரியான சுந்தரி என்னும்‌ 
தாசி சிவாச்சாரியாரிடமிருந்து அரிசி, எண்ணெய்‌ முதலியன 
பெற்று, காட்டு வழியே நடந்து வந்தாள்‌. வழியில்‌ அவளை நச்சுப்‌ 
பாம்பு தீண்டிவிட்டது அவள்‌ மயஙகி விழுந்தாள்‌. வேறொரு 
, வழியாகத்‌ திருச்செந்தூர்க்‌ கோயிலையடைந்த சரவணை நம்பியார்‌ 
என்னும்‌ பூசாரியார்‌ தாசி வந்து சேராததைக்‌ கண்டு வருந்தினார்‌. 


30 


தூண்டி விநாயகரிடம்‌ போய்‌ முறையிட்டார்‌, உடனே ஒரு மயில்‌ 
பறந்து வந்து நம்பியாருக்கு வழிகாட்டியது. நம்பியார்‌ தாசியின்‌ 
நிலையைக்‌ கண்டு வருந்தினார்‌. முருகப்‌ பெருமான்‌ மயில்‌ மீது காட்சி 
தந்தார்‌. * முற்பிறப்பில்‌ சுந்தரி ஒரு பாம்பிற்குத்‌ தீங்கிழைத்ததால்‌ 
இப்போது இந்நிலை அடைந்தாள்‌. இவளுக்கு நம்‌ உலகில்‌ 
இடமளித்தோம்‌ **என முருகப்‌ பிரான்‌ மொழிந்தார்‌. 

சுந்தரியைப்‌ பாம்பு தீண்டிய இடத்தில்‌ இப்போதும்‌ காவடி 
யெடுப்போர்‌ வழிபாடு செய்கின்றனர்‌. அவ்விடம்‌ **மயில்‌ கல்‌?” 
என வழங்கப்‌ படுகிறது. 
2, மேலக்‌ கோயுர வாசல்‌ விநாயகர்‌ 

மேலக்‌ கோபுர வாசல்‌ வழியாக இருபத்தேழு படிகள்‌ இறங்‌ 
கினால்‌ எதிரே இவரைக்‌ காணலாம்‌. இவர்‌ பத்தடி உயரமுள்ளவர்‌. 
மடியில்‌ சக்தியைக்‌ கொண்டு விளங்குகிறார்‌, 

மேலக்‌ கோபுர வாசல்‌ திறக்கப்பட்டிருந்த காலத்தில்‌ இவ்‌ 
வழியே இறங்கிய மக்களுக்கு' வெறும்‌ சுவர்‌ தென்பட்டது. வழிபடும்‌ 
திருவுருவம்‌ தென்பட்டால்‌ நன்று எனக்‌ கருதி இவர்‌ திருவுருவை 
இங்கு அமைத்திருக்கலாம்‌ . 

இவரைப்‌ பற்றி வழங்கும்‌ நாடோடிக்‌ கதையினைக்‌ காண்‌ 
போம்‌, 

தேசிக மூர்த்தி சுவாமிகள்‌ மேலக்‌ கோபுரம்‌ கட்டிய காலத்தில்‌ 
விநாயகருக்குப்‌ பூசை நடத்த மறந்து சாரம்‌ (வேலை செய்யும்‌ ஆட்‌ 
கள்‌ நிற்பதறகாகக்‌ கம்புகளால்‌ அமைக்கப்‌ படுவது) கட்டினாராம்‌. 
சாரம்‌ சரிந்து விழுந்து விட்டது. மீண்டும்‌ மீண்டும்‌ கட்டினார்‌. 
விழுந்து கொண்டேயிருந்தது. அப்போது வெறியாடும்‌ ஒருவர்‌ 
**விநாயகரை வழிபடாமல்‌ தொடங்கியதால்‌ தான்‌ இவ்வாறு நேரு 
கிறது”* என்று கூறினார்‌. விநாயகர்‌ திருவுருவை அமைத்து வழி 
பட்டனர்‌, பின சாரம்‌ சரிந்து விழவில்லை. 


> 


ம சித்தி விநாயகர்‌ 

குடைவரை வாயிலில்‌ இறங்கியதும்‌ இடப்புறம்‌ திரும்பினால்‌ 
தொலைவில்‌ இவர்‌ திருவுருவைக்‌ காணலாம்‌. இவரைக்‌ கன்னிமூலை 
கணபதியாக வழிபடுகின்றனர்‌, 
4 கமீய மாணர்க்கப்‌ பிண்ணையாார்‌ 

இவர்‌ மகா மண்டபத்தில்‌ பார்வதியம்மனுக்கும்‌ வீரபாகுதேவ 
ரூக்கும்‌ இடையே காட்சி தருகிறார்‌. இவருக்கு இப்பெயர்‌ வந்த 
தற்கான காரணம்‌ புலப்படவில்லை. சிறப்பு நாட்களில்‌ வெள்ளியங்கி 
யணிந்து காட்சி தருகிறார்‌. 


31 


5 கொடு மரத்தடி விநாயகர்‌ 

இவரைக்‌ *கம்பத்தடி விநாயகர்‌ என்பர்‌. செப்புக்கொடி மரத்‌ 
தருகே காட்சி தருகிறார்‌. இவரைச்‌ சாட்சியாக வைத்து இவர்‌ 
முன்‌ இத்‌ திருக்கோயிலாரால்‌ இலவசத்‌ திருமணங்கள்‌ நடத்தப்‌ 
பெறுகின்றன. 
மூலவர்‌ (பாலசுப்பிரமணியர்‌) 


வரகுணபாண்டியனின்‌ கல்வெட்டு இவரைச்‌ சுப்பிரமணிய 
படாரர்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது, இவரே இக்கோயிலின்‌ சிறப்பு 
'மூர்த்தி. சிவபூசை செய்யும்‌ தவக்கோலத்தில்‌ சடைமுடி தரித்து 
கடற்கரையான யாகக்‌ காட்சி தருகிறார்‌. கருவறையில்‌ 
கிழக்கு நோக்கி நின்று அருள்‌ வழங்கும்‌ இவர்‌ நான்கடி, உயரமுள்‌ 
ளார்‌. இவரது அழகைக்‌ காண நாலாயிரம்‌ கண்‌ படைத்திலனே 
அந்த நான்முகனே” என அன்பர்‌ உள்ளம்‌ நெகிழ்வர்‌. 
அணைப்‌] 

மூலவர்‌ ஒரு திருமுகமும்‌ நான்கு கைகளும்‌ கெண்டு திகழ்‌ 
கிறார்‌. நான்கு கைகளின்‌ தோற்றம்‌ ₹ ட 

வலக்கை (மேல்‌) -- சக்தி வேல்‌ ஏந்திய நிலை 

வலக்கை (கீழ்‌) -- வரத முத்திரை போன்ற அமைப்பு 

உள்ளங்கையில்‌ -- தாமரைப்‌ பூ தாங்கிய நிலை 

இடக்கை (மேல்‌) - செபமாலை ஏந்திய நிலை 

இடக்கை (கீழ்‌) -- இடுப்பில்‌ வைத்த நிலை 

தவக்கோலத்திலிருப்பதால்‌ இருபுறங்களிலும்‌ தேவியர்‌ 
சிலைகள்‌ இல்லை, வலத்திருவடியின்‌ அருகில்‌ வெள்ளிச்சீபலியும்‌ 
இடத்திருவடியின்‌ அருகில்‌ தங்கச்சீபலியும்‌ காட்சி தருகின்றன. 
சிங்கமுகனைவென்ற குலிசப்படை கொண்டு விளங்குகிறார்‌. வேலும்‌ 
சிலநேரங்களில்‌ சாத்தப்படுகிறது. ்‌ 

இவருக்குப்‌ பின்புறமுள்ள சுவரில்‌ இவருக்கு இடப்புறம்‌ 
மாடக்குழியொன்றில்‌ செகந்நாதர்‌ (சிறியலிங்கம்‌) கட்சி தருகிறார்‌. 
செகந்நாதரை வழிபடும்‌ நிலையிலேய மூலவர்‌ அமைக்கப்பட்டுள்‌ 
ளார்‌. மூலவருக்குப்‌ பின்புறமுள்ள சுவரில்‌ வலப்புறம்‌ கயலட்சுமி 
காட்சி தருகிறார்‌, 
காலம்‌ 

இப்பொழுது நாம்‌ வழிபடும்‌ மூலவர்‌ திருவுருவம்‌ கொல்லம்‌ 
1084 ஆம்‌ ஆண்டில்‌ (கி. பி. 1909) அமைக்கப்பட்டதாகும்‌. 

கி. பி. 1909 இல்‌ வண்ணார்பேட்டையைச்‌ சேர்ந்த ஆறுமுகம்‌ 
என்பவர்‌ தம்‌ வயிறறுநோவு தீர்வதற்காகக்‌ கடற்கரையாண்டி 
யின்‌ முன்‌ தவம்‌ கிடந்தார்‌. பல நாட்களாகியும்‌. தோவு தீராமை 


32 


கண்டு ஆத்திரம்‌ கொண்டு கருவறையில்‌ நுழைந்து முன்பிருந்த 
சுப்பிரமணியர்‌ சிலையைக்‌ கட்டிப்பிடித்து இழுத்தார்‌. அச்சிலை 
வீழுந்து இரண்டு துண்டுகளாயிற்று. பழுதுபட்ட சிலையை 
வள்ளியம்மன்‌ கோயிலுக்கும வேள்விக்‌ கூடத்திற்கும்‌ இடையே 
சுருங்கை அமைத்து வைத்துள்ளனர்‌ என்கிறார்‌”: திரு வென்றிமாலை. 


கி.பி. 1909 ஆம்‌ ஆண்டிற்கு முன்பிருந்த சிலை கி.பி. 1698 ஆம்‌ 

ஆண்டிற்கு கி.பி. 1658 ஆம்‌ ஆண்டிறகும்‌ இடையில்‌ செய்யப்‌ 
பெற்றது திருநெல்வேலியைச்‌ சார்ந்த குறுக்குத்துறையிலிருந்து கல்‌ 
லெடுத்து அச்சிலையை வட மலையப்ப பிள்ளையன்‌ செய்து வைத்தார்‌ 
என்பர்‌, திருமுருக கிருபானந்தவாரியார்‌. கி.பி, 1648 ஆம்‌ ஆண்டில்‌ 
உலாந்தர்கள்‌ அதற்கு முன்பிருந்த சிலையை உடைத்து விட்டனர்‌. 

வீசசெந்திக்காத்தான்‌ செட்டி என்னும்‌ குறுநில மன்னர்‌ 
கி.பி. 1648 இல்‌ மூலவர்‌ சிலையை அமைத்ததாகக குலசேகரன்பட்‌ 
டினத்து ஏடு இயம்புகிறது. 
ஜிருஷரூஷூ அமையம்‌ பு 

இவ்வூரில்‌ திகழும்‌ மூலவர்‌ திருவுருவ அமைப்பு ஏனைய 
முருகன்‌ கோயில்களில்‌ காணப்படாத தனி அமைப்பினைக்‌ கொண்டது. 
நான்கு கைகளைக்‌ கொண்ட சுப்பிரமணிய மூர்த்திகளின்‌ எழு 
வகைகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌ திரு. ௪. தண்டபாணி தேசிகர்‌. (முருகன்‌) 


அடுத்து, டி.ஏ, கோபிநாதராவ்‌, சுப்பிரமணியருக்கு ஏழு 
வகை அமைப்புகளை விவரிக்கிறார்‌. (இனா of Hindu 
iconography) 

இருவரது பட்டியலிலும்‌ திருச்செந்தூர்‌ மூலவர்‌ சிலையமைப்பு 
அடங்கவில்லை. வலக்கைகளீல கீழுள்உ கை அபயகரமாக அமையாது 
வரதகரமாக அமைந்து தாமரைப்‌ பூவினைத்‌ தாங்கியுள்ளது தணி 
அமைப்பாகும்‌. 

இனி, மூலவரின்‌ தனி அமைப்புக்குரிய காரணங்களை 
ஆராய்வோம்‌. 
யோதி சத்துவரா? 

“சக்தி ஆயுதத்தைத்‌ தாமரை மொட்டு எனவும்‌ செயமாலை 
ஏந்திய காரணத்தினால்‌ இது (மூலவர்‌ திருவுருவம்‌) போதி சத்துவர்‌ 
திருவுருவம்‌ என்று கூறுவாரும்‌ உளர்‌ என்கிறார்‌ ம.அ. முருகேசன்‌ 
காவிரிப்பூம்பட்டின மைத்திரேய போதி சத்துவர்‌ படம்‌ இடுப்பில்‌ 
கையையும்‌, வலக்கை ஏந்திய நிலையிலும்‌ உள்ளது என்கிறார்‌ 
ஜே.எம்‌. சோம சுந்தரம்‌ (A HISTORY OF TAMIL LITERATURE) 


33 


சிலையமைப்பவர்கள்‌ தியான சுலோகங்களையும்‌ புராண வர 
லாறுகயைம்‌ அடிப்படையாகக்‌ கொண்டே சிலை வடிப்பர்‌. சுப்பிர 
மணியா சிலையமைப்புப்‌ பற்றித்‌ தியான சுலோகங்கள்‌ கூறுவதைக்‌ 
காண்போம்‌. 


காசியா சில்ப சாஸ்திரம்‌ 


சுப்பிரமணியர்‌ இலக்கணம்‌ பற்றி **நான்கு கைகளுடன்‌ இருந்‌ 
தால்‌ வலக்கைகளில்‌ அபயமும்‌ சக்தியும்‌ இடக்கைகளில கோழியும்‌ 
மாலையுபிருப்பதாகும்‌'' எனக்‌ கூறுகிறார்‌ காசியபர்‌. 
சிற்ப ரத்தினம்‌ 

“சத்தி (வேல்‌) அபயதான முத்திரை இவற்றை இருகைகளில்‌ 
தரித்திருப்பவர்‌* என்றும்‌, வேறு என்னும்‌ தலைப்பில்‌ “இரண்டு 
கைகளிலும்‌ முறையே சக்தி (வேல்‌) யையும்‌ வச்சிராயுதத்தையும 
தரித்தவர்‌ அல்லது இடக்கையை இடுப்பில்‌ வைத்து (வலக்கையை) , 
வரதான முத்திரையைத்‌ தரித்திருப்பவர்‌£? என்றும்‌ சிற்ப ரத்தினம்‌ 
செப்புகிறது. 


சிற்ப ரத்தினம்‌ வேறு என்னும்‌ தலைப்பில்‌ கூறுவது திருச்செந்‌ 
தூர்‌ மூலவருக்கு ஓரளவு பொருந்தியுள்ளது. இடக்கையை இடுப்‌ 
பில்‌ வைத்துள்ளார்‌. வலக்கை வரதான முத்திரையிலுள்ளது. ஆயினும்‌ 
வரதான முத்திரை கொண்ட கையில்‌ தாமறைப் நந உள்ளது. 
அதற்கான காரணத்தை ஆராய்வோம்‌. 


கந்த புராணச்‌ செய்தி 


சூரனை வென்றபின்‌ திருச்செந்தூர்‌ மீண்ட வ்‌ தேவ தச்‌ 
சனைக்‌ கொண்டு கோயிலமைத்துச்‌ சிவபெருமானையும்‌ வருவித்தார்‌. 
தம்‌ தந்தைக்குப்‌ பஞ்ச கல்வியம்‌; சந்தனம்‌, மாமலர்‌, திருமஞ்‌ 
சனம்‌, பால்‌, துகில்‌, மணிவிளக்கு, தூபம்‌, முதலியவற்றை 
எடுத்துத்‌ தேவர்கள்‌ தந்திட முருகன்‌ ஆகம முறைப்படி அகம்‌ 
நிறை காதலால்‌ வழிபாடு செய்தார்‌. இது கந்தபுராணத்திலுள்ளது. 

இதைப்‌ போன்றதொரு சிலையமைப்பு கேரளாவில்‌ இருப்‌ 
பதாகக்‌ கூறுகின்றனர்‌. 


சூவிசப்‌ படை 


இங்குள்ள மூலவருக்கு வேற்படையோடு குலிசப்படையும்‌ 
சாத்தப்படுகிறது, இதற்கும்‌ கந்தபுராணச்‌ செய்தியே பதில்‌ தரு 
கிறது. 


34 


சிங்கமுகாசுரன்‌ செவ்வேளை நோக்கிப்‌, “பாலனே, நீ பகைவர்‌ 
களை வேலினால்‌ எறியவும்‌ வில்லை வளைத்து அமபினாலடிக்கவும்‌ 
மட்டுமே கற்றிருக்கிறாய்‌. வேறு படைகள்‌ பயின்றதில்லையோ?'* என 
வினவிக்‌ கதையை எறிந்தான்‌. முருகன்‌ தன்‌ கைமிலுள்ள குலி 
சத்தை ஏறிந்து அவனை மாய்த்தார்‌. இந்நிகழ்ச்சியை நினை 
ஷட்டவே குலிசப்படை சாத்தப்படுகிறது. 


எனவே, மூலவர்‌ சிலையமைப்பிற்குத்‌ தியான சுலோகங்களும்‌ 
கந்தபுராணச்‌ செய்திகளும்‌ துணைச்‌ செய்துள்ளமை புலனாகும்‌. 
செகந்நாதர்‌ 


இத்திருக்கோயில்‌ சொத்து விவரப்‌ பதிவேட்டில்‌ இரண்டிடங்‌ 
களில்‌ இப்பெயர்‌ காணப்படுகிறது. ஆனால்‌ மூன்று செகந்நாதர்‌ 
உள்ளனர்‌. மூலவருக்கு இடப்புறம்‌ உள்ள செகந்நாதர்‌ உட்குழிந்த 
யோனி லிங்கமாகும்‌. இவரைச்‌ “சூரிய லிங்கம்‌” என்பர்‌. அடுத்து, 
செந்தில்‌ நாயகர்‌ அறையிலுள்ள மாடக்‌ குழியில்‌ உள்ள லிங்கம்‌ (சோம 
தாதராகும்‌' இவரைச்‌ “சந்திர லிங்கம்‌” என்பர்‌. இவருக்கு எதிரே 
யுள்ள மாடத்தில்‌ முளைப்‌ பாலிகைகள்‌ வைக்கப்படும்‌. ஆறுமு கப்‌ 
பெருமானுக்கு வலப்புறம்‌ உள்ள மாடக்குழியில்‌ அமைந்துள்ள 
லிங்கம்‌ *ஆன்மலிங்க” மாகும்‌. பஞ்சலிங்கங்களையும்‌ சேர்த்து மகா 
மண்டபத்தில்‌ எட்டு லிங்கங்கள்‌ உள்ளன. இறைவன்‌ பஞ்ச பூதங்களா 
கவும்‌, ஞாயிறு, திங்கள்‌, உயிர்களாகவும்‌ விளங்கும்‌ சைவ சித்தாந்த 
தத்துவத்தை இவை குறிக்குமென்பர்‌. 


மூலவருக்கு இடப்புறமுள்ள செகந்தாதருக்கு ஒ.த்தக்கட்டளை 
தவிர ஏனைய திருக்காலங்களில்‌ பூசை நடைபெறுகிறது. ஆறுமுகப்‌ 


பெருமானருகிலுள்ள ஆன்மலிங்கத்திற்குச்‌ சாயரட்சையில்‌ மட்டும்‌ 
பூசை நடைபெறுகிறது. 


வீரபாகு 


மூலவருக்கு முன்புறமுன்ள மணியடியின்‌ வாயிலில்‌ வலப்புறம்‌ 
வீரபாகு தேவர்‌ திருவுருவம்‌ நிற்கும்‌ நிலையில்‌ அமைக்கப்பட்டுள்ள து. 


இவர்‌,  நவமணிகளில்‌ மாணிக்கவல்லிமிடம்‌ தோன்றியவர்‌. 
சூரபன்மனிடம்‌ தூது சென்றவரும்‌ இவரே. இவருக்காக முருகன்‌ 
விசுவரூப தரிசனம்‌ அருளியதாகத்‌ தலபுராணம்‌ கூறுகிறது. இவருக்குப்‌ 
பூக்களாலாகிய அங்கிசாத்திப்‌ பிட்டமுது படைத்து வழிபடுவோர்‌ 
எண்ணியதைத்‌ திண்ணமாய்‌ அடைவர்‌ என்பது இவ்வட்டாரத்து 
மக்கள்‌ நம்பிக்கை. 


35 


வீரமகேந்திரர்‌ 


இலர்‌ திருவுருவம்‌ மணியடி வாயிலின்‌ இடப்புறம்‌ நிற்கும்‌ 
நிலையில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. நவவீரர்களில்‌ புட்பராகவல்லியிடம்‌ 
பிறந்தவர்‌ இவர்‌. 


நந்‌ ஜ்கூவரம்‌ 


மூலவருக்குப்‌ பின்புறம்‌ செகந்நாதர்‌ என்னும்‌ சிவலிங்கமிருப்‌ 
பதால்‌ அவருக்குரிய நந்தி, மூலவர்திரு முன்‌ மயில்‌ சிலைகளையொட்டி 
அமைக்கப்பட்டுள்ளது. நந்தீஸ்வரர்‌ இருப்பதால்‌ இது முன்பு சிவன்‌ 
கோயிலாக இருந்ததுண்டு என்பர்‌ சிவசூரிய நாராயணன்‌. 


மயில்‌ 

மயில்‌ என்று சொத்து விவரப்‌ பதிவேட்டில்‌ ஒருமையில்‌ 
குறிக்கப்பட்டுள்ள போதிலும்‌ மூலவர்முன்‌ இருமயில்கள்‌ உள்ளன. 
சூரன்‌ மயிலாகி முருகனைச்‌ சுமக்குமுன்‌ தேவேந்திரன்‌ மயிலாகி 
முருகனைச்‌ சுமந்தான்‌ எனக்‌ கந்தபுராணம்‌ கூறுகிறது. இரண்டு 
மயில்களில்‌ அணிகலன்கள்‌ பூட்டப்பெற்ற மயில்‌ இந்திரன்‌ எனவும்‌ 
ஏனைய மயில்‌ சூரன்‌ என்றும கூறுகிறார்‌ திரு கிருட்டின பாகவதர்‌. 


ஆறுமுகப்பெருமான்‌ முன்‌ ஒரு மயில்‌ இருந்ததென்றும்‌ அஃது 
உருகு சட்ட சேவை (விளக்கம்‌ திருவிழாப்‌ பபகுதியிலுள்ளது) க்கு 
இடையூறாக இருந்தமையால்‌ மூலவர்‌ முன்‌ வைக்கப்பட்டுள்ளது. 
என்றும்‌ சங்கரநாராயண தீட்சிதர்‌ கூறினார்‌. ஆறுமுகப்‌ பெருமான்‌ 
முன்புள்ள பீடத்தைப்‌ “போகர்‌ சமாதி” எனக்‌ கருதி இருபது ஆண்டு 
களுக்கு முன்‌ ளசேலியமைத்து விளக்கேற்றி வழிபட்டனர்‌. வியாழ 
பகவான்‌ இப்பீடத்திலமர்ந்து தான்‌ ஆறுமுகப்‌ பெருமானுக்கு 
சூரபன்மன்‌ வரலாறு கூறினார்‌ என்பர்‌. இன்று வேலியில்லை. 


படேசலிங்கம்‌ 


மணியடியில்‌ வீரமகேந்திரருக்கு இடப்புறம்‌ ஒரு வாயில்‌ உள்ளது. 
அதன்‌ வழியே பாம்பறையின்‌ (யூலவரை இடப்புறமாகச்‌ சுற்றிச்‌ 
செல்லும்‌ வழி) வழியாகச்‌ சென்றால்‌ மூலவருக்கு வலப்புறம்‌ ஒரு 
குகையில்‌ ஒரே பீடத்தில்‌ ஐந்து லிங்கங்களைக்‌ காணலாம்‌. இந்த 
லிங்கங்களை முருகப்‌ பெருமானே பூசிப்பதால்‌ இவற்றிற்கு மானிடர்‌ 
பூசையில்லை. மேலே நோக்கினால்‌ தேவர்கள்‌ வரும்வழி தெரியும்‌. 
ம்கா கும்பாபிடேக காலத்தில்‌ மட்டும்‌ அபிடேக ஆராதனை நடைபெறும்‌. 
இதைப்‌ பற்றிய நாடோடிக்‌ கதை வருமாறு : 


36 


குலசேகரன்‌ பட்டினத்தையாண்ட குறுநிலமன்னன்‌ வீரசெந்திக்‌ 
காத்தான்‌ செட்டி வீட்டுக்‌ காராம்பசு சீவசங்க வருடம்‌ 4849 இல்‌ 
ஆவணி மாதம்‌ இரவில்‌ நாழிகை 29 க்கு மேல்‌ கட்டுக்‌ கயிற்றை 
அறுத்துக்‌ கொண்டு வெளியே சென்றது. காலையில்‌ 7 மணிக்குத்‌ 
திரும்பி வந்தது. பசுவில்‌ பால்‌ கறக்கும்‌ போது பால்‌ கறவை 
யில்லை. அடுத்த நாள்‌ இரும்புச்‌ சங்கிலியில்‌ பசுவைக்‌ கட்டினான்‌. 
அன்றிரவில்‌ இரும்புச்‌ சங்கிலியையும்‌ அறுத்துக்‌ கொண்டு போய்‌ 
விட்டது. இதையறிந்த வீரசெந்திக்காத்தான்‌ செட்டி மறுநாள்‌ 
வேலையாட்களை ஏவிப்‌ பசு எங்குச்‌ செல்கிறது எனப்‌ பார்க்கச்‌ 
சொன்னார்‌. வேலையாட்கள்‌ பசு வெகுதூரம்‌ சென்று கற்றாழைக்‌ 
காட்டுக்குள்‌ நுழைந்து விட்டது என்றனர்‌. அடுத்த நாள்‌ கற்றாழை 
களை வெட்டிப்‌ பல்லக்கில்‌ ஏறி பசு சென்ற வழியே சென்றார்‌. 
திருச்செந்தூர்‌ சந்தனாமலை அடிவாரத்தில்‌ பஞ்சலிங்கத்திற்கும்‌ 
பால்‌ சொரிவதைக்‌ கண்டார்‌. செட்டி, புரட்டாசி மாதம்‌ அனுட 
நாளில்‌ பஞ்சலிங்கத்திற்கு ஆலயம்‌ கட்டினார்‌. இச்செய்தி குலசேகரன்‌ 
பட்டினத்து ஏட்டில்‌ உள்ளது. கரியமாணிக்கப்‌ பிள்ளையார்‌ முன்புள்ள 
தூணில்‌ ஒரு பசு லிங்கத்திற்குப்‌ பால்‌ தம்பம்‌ காட்சி செதுக்கப்‌ 
பட்டுள்ளது குறிப்பிடத்‌ தக்கது. 


வண்ணியம்மன்‌ 


முதல்‌ சுற்றாலையில்‌ வேள்விக்‌ கூடத்திற்குத்‌ தென்புறம்‌ வள்ளி 
யம்மன்‌ கோயிலுள்ளது. கி. பி. 1686 குரோதன ஆண்டு ஆவணித்‌ 
திங்கள்‌ இரண்டாம்‌ நாள்‌ நாச்சிமார்‌ பிரதிட்டை நடைபெற்றது 
என்கிறது மு. ப. குறிப்பு. 

வள்ளியம்மை திருவுருவம்‌ ஏறத்தாழ மூன்றடி உயரமுள்ளது. 
இடக்கையில்‌ தாமரைப்‌ பூவினை ஏந்திய நிலையில்‌ நிற்கிறார்‌. 
முருகனின்‌ வலக்கண்‌ ஞாயிறு. எனவே ஞாயிற்றைக்‌ கண்டு மலரும்‌ 
தாமரையைத்‌ தாங்கி வலப்புறம்‌ நிற்கிறார்‌ வள்ளியம்மை என்பர்‌. 
தெய்வயபாணை 


வேள்விக்‌ கூடத்தின்‌ வடபுறம்‌ தெய்வயானையம்மன்‌ கோயிலுள்‌ 
ளது. இச்சிலையும்‌ வள்ளியம்மன்‌ சிலையளவே அமைந்துள்ளது. 
இத்திருவுருவம்‌ வலக்கையில்‌ குமுதமலரைப்‌ பிடித்த நிலையில்‌ 
உள்ளது. முருகனது இடக்கண்‌ திங்கள்‌, எனவே திங்களைக்கண்டு 
மலரும்‌ குமுதத்தை அமைத்துள்ளனர்‌ என்பர்‌, 
தக்கிணாமூர்த்தி 

தக்கிணாமூர்த்தி திருவுருவங்கள்‌ இக்கோயிலில்‌ இரண்டிடங்‌ 
களில்‌ உள்ளன... வள்ளியம்மன்‌ கோயிலருகேயுள்ள திருவுருவமே 


37 


சிறப்பாக வழிபடப்‌ பெறுகிறது. இரண்டாம்‌ சுற்றாலையில்‌ உள்ள 
திருவுருவம்‌ திருப்பணி செய்த ஆறுமுக சுவாமிகளால்‌ அமைக்கப்‌ 
பட்டதென்பர்‌, 
அறுயத்துமூவர்‌ 

வள்ளியம்மன்‌ கோயிலுக்கு வலப்புறம்‌ அறுபத்துமூவர்‌ சிலைகள்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ளன. இக்குகைக்‌ கோயில்‌ சிவன்‌ கோயிலாக 
இருந்தது என்பதை இவை நினைவூட்டுகின்‌ றன என்பர்‌. ஏனைய 
முருகன்‌ கோயில்களில்‌ இல்லாத அமைப்பு இது. 
நாகப்பண்‌ முதலியோர்‌ 

வள்ளியம்மன்‌ கோயிலுக்குப்‌ பின்புறம்‌ நாகப்பன்‌, சிவன்‌, நந்தி 
விநாயகர்‌, அம்பாள்‌, காசிவிசுவநாதர்‌, விசாலாட்சி, சங்கர 
நாராயணர்‌, நந்தீசுவரர்‌, வேதபுரீசுவரர்‌, வாதபுரீசுவரர்‌. நாக 
நாதேசுவரர்‌ ஆகிய திருவுருவங்கள்‌ உள. பெருஞ்சிறப்புடைய 
கடவுளர்‌ கட்கு ஒரு பெரிய கோயிலில்‌ இடம்‌ ஒதுக்குதல்‌ ஏனைய 
முருகன்‌ கோயில்களிலும்‌ காணப்படுகிறது. 
யாாஸகூப்பபிராறமனியாம்‌ 

வேள்விக்கூடத்கிற்கு எதிரேயுள்ள சுவரில்‌ இத்கிருவுருவம்‌ 
அமைக்கப்‌ பெற்றுள்ளது கோட்ட தேவதையாக பாலசுப்பிரமணியரை 
அமைக்கும்‌ வழக்கம்‌ உண்டு என்பர்‌. திரு. ௪. தண்டபாணி தேசிகர்‌. 
மூலவர்‌ போன்ற அமைப்பில்‌ ஏறத்தாழ 2 அடி உயரமுடையவராய்ச்‌ 
செதுக்கியுள்ளனர்‌. 
மயநரரா தர்‌ 

இத்திருவுருவம்‌ முதற்‌ சுற்றாலையில்‌ வடபுறமுள்ளது. இவரும்‌ 
கோட்ட தேவதைகளுள்‌ ஒருவரே. கீழே மயிலுருவம்‌ விளங்குவதால்‌ 
“மயூரநாதர்‌” எனப்‌ பெயர்‌ பெற்றுள்ளார்‌ . 
சண்டிகேகவரர்‌ 

பொதுவாகச்‌ சிவன்‌ கோயில்களில்‌ மட்டுமே இவரது திருவுருவை 
அமைப்பர்‌. முருகனுக்குச்‌ சாத்திக்கழித்த பூமாலைகளை இவருக்கு 
அணிவிப்பர்‌.  “*சாத்திக்கழித்தது சண்டேசுவாருக்கு”' என்பது 
இவ்வட்டார வழக்கு. 

இவர்‌ உருத்திரமூர்த்தியின்‌ கோபாக்கினியில்‌ உதித்தவர்‌. 
பயங்கரமுடையவர்‌. இடப வாகனமுடையவர்‌. இவர்‌ சண்டீசநாயனார்‌ 
அல்லர்‌. இவர்‌ முன்‌ கைகளைத்‌ தட்டி வழிபாடு செய்கின்றனர்‌. 
இவர்‌ யோகி என்றும்‌ இவரது யோகத்தைக்‌ கலைப்பதற்காகக்‌ கை 


38 


தட்டுகிறோம்‌ என்றும்‌ கூறுதல்‌ தவறு: வழிபாட்டில்‌ முத்திரை 
காட்டுதல்‌ உண்டு. அத்திர மந்திரம்‌ சொல்லித்‌ தாளத்திரயம்‌ (இடது 
உள்ளங்கையில்‌ வலது கை விரல்களால்‌ தட்டுதல்‌) செய்யும்‌ 
மூத்திரையே கைதட்டுதலாகக்‌ கருதப்‌ படுகிறது. இவரைக்‌ கோயில்‌ 
கணக்கர்‌ என்றும்‌ ஆலயச்‌ சொத்தில்‌ எதையும்‌ எடுத்துச்‌ செல்லவில்லை 
என்பதைக்‌ காட்டவே கை தட்டுகிறோம்‌ என்கிறார்‌ டாக்டர்‌ 
முத்துச்சண்முகனார்‌. கோயிலுக்குக்‌ கொண்டு செல்லும்‌ எண்ணெய்‌, 
திரி முதலியவற்றை இவர்‌ முன்‌ வைத்தல்‌ வழக்கம்‌. அணித்துள்ள 
ஆடையின்‌ நூலை எடுத்து இவர்‌ முன்‌ போடுதல்‌ தவறு, 


சணீசுவரர்‌ 


நடராசப்‌ பெருமானுக்கும்‌ பைரவருக்கும்‌ இடையே அமைக்கப்‌ 
பட்டுள்ளார்‌. காக்கை வாகனத்தில்‌ காட்சி தருகிறார்‌. தவக்கிரகங்‌ 
களுக்குச்‌ சிலைகள்‌ இல்லாத இக்கோயிலில்‌ இச்சிலை மட்டும்‌ பிற்காலத்‌ 
தில்‌ இடம்‌ பெறக்‌ காரணம்‌ ஏனைய கிரகங்கட்கு உரிய அதிபதிகள்‌ 
கணபதி முதலியோர்‌ இங்கு அமைக்கப்பட்டுள்ளனர்‌ 


பைரவர்‌ 


கி. பி. 1803-ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ பிரதிட்டை செய்யப்பட்ட 
தாகத்‌ திரு. மு: ப. குறிப்பு கூறுகிறது. நாய்‌ வாகனத்தில்‌ காட்சி 
தருகிறார்‌. இவரே கோயிலின்‌ காவலர்‌, *சேத்திரபாலர்‌' என்றும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. இரவில்‌ கோயில்‌ திறவுகோல்‌ இவரிடமே 
ஒப்படைக்கப்படும்‌. காலையில்‌ அங்குச முத்திரையால்‌ முத்திரைக்‌ 
கோலைப்‌ பட்டர்‌ பெற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. பைரவர்‌ கோயிலி 
லுள்ள தீபத்திலிருந்து வேறொரு தீபம்‌ ஏற்றி அவ்வக்கினியைக்‌ 
கொண்டு தான்‌ மடைப்பள்ளி அடுப்பைப்‌ பற்றவைக்க வேண்டும்‌. 
அப்போது அகோரமந்திரம்‌, வக்திரமந்திரம்‌ கூறுவோம்‌ என்கிறார்‌ 
திரு. மு.ப. 
பலியிட 

மூலவர்‌ திருமுன்‌ தங்கக்கொடி மரத்தருகில்‌ அமைந்துள்ளது, 
பலிபீடம்‌ மனிதன்‌ தன்‌ இச்சைகளாகிய விலங்குகளைப்‌ பலிகொடுக்கு 
மிடமென்பர்‌ *ஆலய உட்பொருள்‌ விளக்கத்தில்‌” ஆ. சொக்கலிங்கம்‌. 


அருணகிமி நாகர்‌ 


இவரது திருவுருவம்‌ மேலக்‌ கோபுர வாசல்‌ விநாயகருக்கு 
எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இவர்‌ திருச்செந்தூர்‌ முருகனைக்‌ 
குறித்து எண்பத்து மூன்று திருப்புகழ்ப்‌ பாக்கள்‌ பாடியுள்ளார்‌. 


39 
(ஆ) விடுபட்ட சிலைகள்‌ 


சொத்து விவரப்‌ பதிவேட்டில்‌ பதிவு பெறாத சிலைகள்‌ சில வழி 
படப்‌ பெறுகின்றன. அவை வேங்கடாசலப்‌ பெருமாள்‌ கோயிலி 
லுள்ளன. இவற்றைச்‌ சுற்றுக்‌ கோயில்களில்‌ அடக்கியிருக்கலாம்‌. 


வெண்கடாசலப்‌ பெருமாண்‌ 


நின்ற கோலத்தில்‌ காட்சி தரும்‌ வேங்கடாசலப்‌ பெருமாள்‌ 
இடக்கையை இடுப்பில்‌ வைத்து முருகனைப்போலவே காட்சி 
தருகிறார்‌. வலக்கைகளில்‌ கீழுள்ள கை வரதமுத்திரை தரித்‌ 
துள்ளது. உள்ளங்‌ கையில்‌ சக்கரப்‌ படை தாங்கி நிற்கிறார்‌. 
முருகனுக்குப்‌ படைக்கலம்‌ அருளும்‌ நிலை இதுவென 
திரு. ஆதிமூல ஐயங்கார்‌ கூறுகிறார்‌. தம்‌ மருகனின்‌ விசுவ ரூபக்‌ 
காட்சி காண நாரதரோடு இங்கு எழுந்தருளியதாகத்‌ தல புராணம்‌ 
கூறுகிறது. 


மகப்‌ பேறு அருளும்‌ கண்ணண்‌ 


இவர்‌, சந்தான கிருஷ்ணன்‌ என்று அழைக்கப்‌ பெறுகிறார்‌. 
பட்டர்புரம்‌ பண்ணையாம்‌ திரு. திருவேங்கடம்‌ பிள்ளை பிள்ளைப்‌ 
பேறு வேண்டி இச்சிலையை அமைத்து உதவினார்‌. என்கிறார்‌ 


திரு. ஆதிமூல ஐயங்கார்‌. நாகம்‌ குடை பிடிக்கும்‌ நிலையிலுள்ள 
சிலை இது. 


குடலக்சூமி 


இரு புறங்களிலும்‌ யானைகள்‌ குடத்து நீரைக்‌ கொட்டி நிற்க 
இடையே திருமகள்‌ செந்தாமரையில்‌ வீற்றிருக்கும்‌ தோற்றத்தில்‌ 
காட்சி தருகிறார்‌. பாண்டியர்‌ காலத்துக்‌ குடைவரைச்‌ சிற்பம்‌ இது. 
அரங்க நாதர்‌ 


சிதம்பரத்தில்‌ தில்லைக்‌ கோவிந்தர்‌ கிடந்த கோலம்‌ தருவது 
போல இங்குள்ள அரங்க நாதர்‌ “செந்தில்‌ கோவிந்தர்‌'' என்றே 
அழைக்கப்‌ பெறுகிறார்‌. கய லக்குமியை யடுத்து அரங்க நாதர்‌ கிடந்த 
கோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌. அவர்‌ கால்‌ அருகில்‌ சீதேவி, பூதேவி 
அமர்ந்துள்ளனர்‌ . இவர்‌ கொப்பூழ்க்‌ கொடியிலிருந்து எழுந்த தாமரை 
மலரில்‌ பிரமன்‌ காட்சி தருகிறார்‌. மணற்‌ குன்றில்‌ இத்தகைய 
சிற்பங்கள்‌ அமைத்த திறம்‌ வியத்தற்குரியது. இன்று சிமிண்டால்‌ 
மேற்பூச்சுபூசப்பட்டுள்ளன. 


40 


(இ) மறைந்த சிலைகள்‌ 


எருமையின்‌ சிலை 


இக்கோயிலில்‌ , ஒரு காலத்தில்‌ வழிபாடு செய்யப்பட்டு பின்‌ 
மறைந்த சிலைகள்‌ பற்றிக்‌ காண்போம்‌, ஒரு காலத்தில்‌ திருச்செந்‌ 
தூம்க்‌ கொடி மரம்‌ இற்று விழுந்ததைக்‌ கேட்டு அன்பர்கள்‌ வருந்‌ 
தினர்‌. அப்போது ஒர்‌ எருமை கடலில்‌ சென்று அங்கே மிதந்த 
சந்தன மரத்தினை முட்டித்‌ தள்ளிக்‌ கொண்டு கரை சேர்த்தது. 
இவ்வருஞ்செயல்‌ புரிந்த எருமைக்குச்‌ சிலை வைத்து வழிபாடு செய்து 
வந்தனர்‌. இச்செய்தி திருச்செந்தூர்‌ முருகன்‌ பிள்ளைத்‌ தமிழில 
இடம்‌ பெற்றுள்ளது. இவ்வெருமையின்‌ சிலை இன்று காணப்‌ 
பட்டிலது.' கோயில்‌ திருப்பணி செய்த காலத்தில்‌ மறைந்திருக்‌ 
கலாம்‌. 
நக்கீரர்‌ சிலை 


நக்கீரரைக்‌ கல்கிழுகி என்னும்‌ பூதம்‌ சிறை வைத்த இடம்‌ திருச்‌ 
செந்தூர்‌ என்று டாக்டர்‌ ரா. பி. சேதுப்பிள்ளை கூறியதாகத்‌ திரு. 
கிருட்டின பாகவதர்‌ கூறுகிறார்‌. ஆறு படை வீடுகளிலுமுள்ள முரு 
கனைப்‌ பாடியும்‌ நக்கீரறாக்கு விடுதலை கிடைக்கவில்லை. "உன்னை 
யொழிய ஒருவரையும்‌ 'நம்புகிலேன்‌ * என்று திருச்செந்தூர்‌ முருகனைப்‌ 
பாடிய பின்பே விடுதலை கிடைத்தது. இக்கோயிலிலிருந்த நக்கீரர்‌ 
சிலைக்கு வழிபாடு நடைபெற்று வந்த செய்தியை இங்குள்ள கல்‌ 
வெட்டு ஒன்றினால்‌ அறிகிறோம்‌. 


உலோசுச்‌ சிலைகள்‌ 
இத்திருக்‌ கோயிலிலின்‌ சொத்து விவரப்‌ பதிவேடு குறிப்பிடும்‌ 


உலோகச்‌ சிலைகளின்‌ எண்ணிக்கை நாற்பத்து மூன்றாகும்‌. இச்சிலை 
களில்‌ பெரும்பாலானவை திருவிழாக்‌ காலத்தில்‌ 


எழுந்தருளும்‌ 
மூர்த்திகளே ஆகும்‌. 
நான்‌ விழாவில்‌ கோயிலிலுள்ள ஆவரண  தேவதைகட்குப்‌ 


பலியுணவு வழங்கும்‌ இறைவனது பிரதி பிம்பம்‌ சீபலி எனப்படும்‌. 
இக்கோயிலில்‌ நாள்‌ வழிபாட்டில்‌ தங்கச்‌ சீபலி, வெள்ளிச்‌ சீபலி 
கள்‌ எழுந்தருளுகின்றன. திருவிழாக்‌ காலத்தில்‌ ஊரிலுள்ள சந்தித்‌ 
தேவதைகட்குப்‌ பலியுணவு வழங்கும்‌ சீபலி செப்புச்‌ சீபலி யாகும்‌. 


41 


சங்கக்‌ சீபலி 


மூலவரின்‌ இடத்திருவடி மினருகே வைக்கப்பட்டுள்ளது 
மூலவரின்‌ உருவத்தைக்‌ கொண்டது. இத்திருமேனி நாள்வழி 
பாட்டில்‌ உச்சிக்‌ கால தீபாராதனைக்குப்‌ பின்னும்‌ இரவு ஏகாந்த 
தீபாராதனைககுப்‌ பின்னும்‌ எழுந்தருளிப்‌ பலி வழங்குகிறார்‌. இதன்‌ 
எடை 498-10௨0 தோலாவாகும்‌. இப்பொற் சிலையைக்‌ 
கேரள மன்னர்‌ மார்த்தாண்டவர்மா (கி.பி 1729 58) இக்‌ 
கோயிலுக்கு வழங்கினார்‌ என்பர்‌ உயரம்‌ ஏறத்‌ தாழ ஒன்றரையடி. 


வொள்ணிச்‌ சியாஸி 

இது மூலவரின்‌ வலத்திருவடியினருகே வைக்கப்பட்டுள்ளது. 
இவ்வுருவம்‌ மூலவர்‌ உருவத்தைக்‌ கொண்டதே. ஒத்தக்‌ கட்டளை 
என்னும்‌ திருக்‌ காலத்தின்‌ பின்‌ நாள்‌ வழிபாட்டில்‌ பவி வழங்க 
எடுத்துச்‌ செல்கின்றனர்‌. இதன்‌ எடை 992 தோலா, இதனைத்‌ 
திருக்கோவில்‌ நிர்வாகத்தினரே செய்து வைத்ததாகத்‌ திரு. கணபதி 
சாஸ்திரி கூறுகிறார்‌. உயரம்‌ தங்கச்‌ சீபலி அளவே. 


செப்புச்‌ கீபஸி 

முன்‌ குறிப்பிட்ட இரண்டு சீபவிகளும்‌ போற்றிமாரால்‌ கை 
யாளப்படுகின்றன. செப்புச்‌ சீபலி திருவிழாக்‌ காலங்களில்‌ பட்டர்‌ 
களால்‌ கையாளப்படுகிறது. இதுவும்‌ மூலவர்‌ போன்ற அமைப்‌ 
புடையது. உயரம்‌ ஓரடி. 


யாறர்வாதி அம்பாண்‌ (நி. ப, எண்‌ 12) 

இத்திருவுருவம்‌ கரியமாணிக்கப்‌ பிள்ளையாருக்கு வலப்புறம்‌ 
உள்ளது. இஃது ஐம்பொன்னாலாகியது. இதன்‌ தோற்றம்‌ 
தெய்வயானையம்மை தோற்றம்‌ போலுள்ளது. விநாயகருக்கு 
வலப்புறம்‌ சக்திக்கு முதலிடம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது ! 


செந்தில்‌ நாயகர்‌ (நி. ப. எண்‌ 11) 

இத்திருமேனியும்‌ ஐம்பொன்னால்‌ செய்யப்பட்டது. மூலவரின்‌ 
தோற்றம்‌ கொண்டு விளங்கும்‌ இத்திருவுருவுக்கு வள்ளி தெய்வ 
யானை திருவுருவங்கள்‌ உள்ளன. இவரைச்‌ ““செயந்திநாதர்‌'” என 
வழங்குகின்றனர்‌. கோயிலுள்‌ நடைபெறும்‌ விழாக்களில்‌ இவரே 
எழுந்தருளுகிறார்‌, திருவிழாக்‌ காலத்தில்‌ சந்திகளின்‌ வழியே 
உலா வருவதால்‌ *“சந்திச்சாமி”” என்று பாமரரால்‌ வழங்கப்படு 
கிறார்‌. இவரே மூலவரின்‌ பிரதிபிம்பமான எழுந்தருளும்‌ மூர்த்தி, 


42 


ஆறுமுகப்‌ பெருமான்‌ 


இவரை, “ப்ரீ சண்முகம்‌” எனச்‌ சொத்து விவரப்‌ பதிவேடு 
குறிப்பிடுகிறது. நக்கீரர்‌, குமரகுருபரர்‌, அருணகிரிநாதர்‌ முதலி 
யோர்‌ இவர்‌ தோற்றத்தை வருணித்துப்‌ பாடியுள்ளனர்‌. இவரும்‌ 
மூலவரே என்று கூறுமளவு தமக்கெனக்‌ குமரவிடங்கர்‌ என்ற 
எழுந்தருளும்‌ மூர்த்தியையும்‌ கொண்டு விளங்குகிறார்‌, மூலவர்‌ 
(பாலசுப்பிரமணியர்‌) தவக்கோலத்தில்‌ காட்சிதர, இவரோ இரு 
புறம்‌ பக்கநாச்சிமார்‌ (வள்ளி, தெய்வயானை) விளங்க இல்லறக்‌ 
கோலத்தில்‌ செந்திலாண்டவனாகக்‌ காட்சி தருகிறார்‌. தெற்கு 
வாயில்‌ வழியாக நுழையும்‌ போதே இவர்‌ திருவுருவைக்காணலாம்‌. 
ஏறத்தாழ மூன்றடி உயரமுள்ளார்‌. குமார தந்திரம்‌ கூறும்‌ 
விதிகட்கு உட்பட்டு இத்திருமேனி அமைந்துள்ளது. பன்னிரணடு 
கைகளையுடைய மூர்த்திகளிள்‌ ஆறு வகைகளைக காண்போம்‌. 


வலக்கைகள்‌ 

1 2 3 4 5 6 
1 சக்தி பாணம்‌ ' கட்கம்‌ துவசம்‌ கதை அபயம்‌ 
2 சக்தி பாணம்‌ கட்கம சககரம்‌ பாசம்‌ நீட்டியகை 
3 சக்தி துவசம்‌(அம்பு) கட்கம்‌ சக்கரம்‌ பாசம்‌ அபயம்‌ 
4 சக்தி துவசம்‌ கட்கம்‌ பதுமம்‌ அபயம்‌ பாணம்‌ 
5 சக்தி. வச்சிரம்‌ சக்கரம்‌ பாசம்‌ அங்குசம்‌ கதை 
6 சக்தி பாணம்‌ கட்கம்‌ அபயம்‌ தனுசு கேடகம்‌ 
எண்‌ இடககரங்கள்‌ 

1 2 3 4 5 6 

வச்சிரம்‌ தனுசு கேடகம்‌ தாமரை சூலம்‌ வரதம்‌ 

சக்கரம்‌ சங்கம்‌ குக்குடம்‌ தனுசு தண்டம்‌ கலப்பை 


வச்சிரம்‌ தனுசு கேடகம்‌ 


1 

2 

3 குக்குடம்‌ அங்குசம்‌ வரதம்‌ 
4 வச்சிரம்‌ பாசம்‌ கேடகம்‌ 

ம] 

6 


கமண்டலம்‌ அங்குசம்‌ வரதம்‌ 
சூலம்‌ அபயம பதுமம்‌ தண்டம்‌ அங்குசம்‌ வரதம்‌ 
சூலம்‌ குக்குடம்‌ சக்கரம்‌ பாசம்‌ சங்கம வரதம்‌ 
டை பட்டியலில்‌ மூன்றாம்‌ வகை திருச்செந்தூசீலுள்ள ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ திருவுருவத்திற்குப்‌ பெரிதும்‌ ஒத்துள்ளது. ஆயினும்‌ 
வலக்கரங்களில இரண்டாம்‌ கையில்‌ துவசத்திற்குப்பதில அம்பு இடம்‌ 
பெற்றிருக்கிறது. இடக்கைகளில்‌ (மூன்றாம்‌ வகை) 
கையிலுள்ள தனுசு (வீல்‌) க்குப்‌ பொருத்தமாக 
இரண்டாம்‌ கையில்‌ அம்பினை வடித்திருக்கலாம்‌. 


இரண்டாம்‌ 
வலக்கைகளில்‌ 


43 


இப்போதுள்ள திருவுருவம்‌ நக்கீரர்‌, குமரகுருபரர்‌ கண்ட 
காட்சிகளிலிருந்து வேறுபட்டுள்ளது. 
நக்கீரரும்‌, குமரகுருபரரும்‌ கண்ட திருச்சீரலைவாய்‌ ஆறுமுகப்‌ 
பெருமானது பன்னிரு கைகளில்‌ மூன்று மட்டுமே படைக்கலங்களைத்‌ 
தாங்கியுன்ளன . அலை லஈவன: அங்குசம்‌, கேடயம்‌, வேல்‌ (வாள்‌) 
இன்று காணப்படும்‌ திருமேனியில்‌ ஒன்பது படைக்கலங்கள்‌ 
காணப்படுகின்றன. குமரகுருபரர்‌ காலத்திற்குப்‌ பின்‌ ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ சிலைமாற்றப்பட்டிருக்கலாம்‌ என ஊகிக்க இடமுள்ளது 
ஆறுமுகப்‌ பெருமான்‌ திருவுருவம்‌ திருவனந்தபுரத்திலிருந்து 
திருச்செந்தூருக்குக்‌ கொண்டுவரப்‌ பெற்றதாகவும்‌, திருச்செந்தூரி 
லிருந்து சேரநாட்டிற்குச்‌ கடத்தப்பட்ட தாகவும்‌ கதைகள்‌ வழங்கு 
கின்றன. 
ஜே.எம்‌. சோமசுந்தரம்‌ கூறும்‌ சுவையான கதையினைக்‌ 
காண்போம்‌ 
அழகிய ஆறுமுகப்‌ பெருமான்‌ திருவுருவைக்கண்டு மயங்கிய 
மலையாள நாட்டினர்‌ சில நூற்றாண்டுகட்கு முன்‌ தங்கள்‌ நாட்டிற்கு 
கடத்த எண்ணினர்‌. நாகர்கோயிலருகேயுள்ள பறக்கையில்‌ ஒரு 
கோயிலில்‌ கொண்டு வைத்து வழிபாடு செய்தனர்‌, திருச்செந்தூர்த்‌ 
தீட்சிதர்கள்‌ திரும்பக்‌ கொண்டுவர முயன்றும்‌ முடியவில்லை, 
திருச்செந்தூர்‌ ஆறுவீட்டுப்‌ பிள்ளைமார்‌ பறக்கைச்‌ செட்டியார்‌ 
களோடு பேசி சிலையைத்‌ திரும்பவும்‌ திருச்செந்தூருக்குக்‌ கொண்டு 
வரமுயன்றனர்‌. ஆறுமுகப்‌ பெருமானை ஒரு தொட்டிலில்‌ கிடத்தி 
மேலே  வேப்பங்குழைகளால்‌ மூடினர்‌. தடுத்த காவலரிடம்‌ 
அம்மைநோய்‌ கண்ட குழத்தையைத்‌ தூக்கிச்‌ செல்வதாகக்‌ கூறினர்‌. 
ஆனால்‌ மலையாளிகள்‌ இதைக்‌ கண்டுபிடித்துத்‌ துரத்தினர்‌ 
செட்டிமார்‌ தமது தேவதையான சுடலைமாடனை ஏவினர்‌. மலை 
யாளிகள்‌ மறைந்தனர்‌. சிலை திருச்செந்தூருக்குக்‌ கொண்டு 
வரப்‌ பெற்றது. திருச்செந்நூர்‌ ஆவுடையார்‌ குளக்கரையில்‌ உதவி 
செய்த சுடலைமாடனை நிறுவி மக்கள்‌ வழிபட்டு வருகின்றனர்‌. 


திருஃவென்றிமாலை ஐயம்‌ கூறிய கதை வருமாறு: திருவனந்த 
புரத்திலிருத்து ஆறுமுகன்‌ சிலையைத்‌ திருச்செந்தூருக்குக்‌ கொண்டு 
வரவிரும்பிய திரிசுதந்திரர்‌ பறக்கைச்‌ செட்டிமார்‌ உதவி பெற்றுக்‌ 
கொண்டு வந்தனர்‌. இதன்‌ நினைவாக இன்றும்‌ ஏழாம்‌ பெருவிழா 
வன்று அறுமுகன்‌ எழுந்தருளும்‌ போது பறக்கைச்‌ செட்டிமார்‌ 
சப்பரத்தின்‌ ஒரு பகுதியைத்‌ தம்‌ தோளில்‌ சுமக்கின்‌ றனர்‌. 


44 


பறக்கைச்‌ செட்டிமார்‌ தோசையும்‌ சிறு பருப்புக்‌ கஞ்சியும்‌ 
அறுமுகன்‌ பூசைக்கு வழங்கினர்‌. இன்றும்‌ ஆறுமுகப்‌ பெருமானின்‌ 
உதயமார்த்தாண்ட நைவேத்தியத்தில்‌ தோசையும்‌ கஞ்சியும்‌ 
இடம்‌ பெறுகின்றன. 


அலைனாரயுகந்த பொெருமாண்‌ (நி. ப. எண்‌ 10). 


ஆதியில்‌ அமைந்த மூலவரின்‌ பிரதிபிம்பமான இவர்‌ உருவம்‌ 
ஐம்பொன்னாலானது. இவர்‌ எழுந்தருளும்‌ மூர்த்திகளுள்‌ ஒருவர்‌ 
தற்போதுள்ள மூலவரின்‌ மாறுபட்ட அமைப்புடையவர்‌. வலக்‌ 
கைகளில்‌ முன்‌ கை அபயமுத்திரை தாங்கியுள்ளது. பின்கை சக்தி 
தாங்கியுள்ள்து. இடக்கைகளில்‌ முன்கை வரத முத்திரையும்‌ பின்‌ 
கை வச்சிரப்படையும்‌ தாங்கியுள்ளன. கி பி. 1648 ஆம்‌ ஆண்டு 
உலாந்தர்‌ உடைத்த மூலவரின்‌ தோற்றம்‌ இவர்‌ போன்று அமைந்‌ 
திருக்கலாம்‌. மூலவருக்குப்‌ பக்க நாச்சிமார்‌ இல்லாதது போலவே 
இவருக்கும்‌ பக்க நாச்சிமார்களில்லை. இவரைத்‌ ““தேரழன்சவாமி”' 
என அழைக்கின்றனர்‌. 


கந்த புராண அடிப்படையில்‌, இப்போதுள்ள மூலவர்‌ சிலை 
புதிதாகச்‌ செய்யப்பெற்ற பின்பே அலைவாயுகந்த பெருமான்‌ சிலை 
உலாந்தரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கலாம்‌. இவரது தோற்றம்‌ 


மூலவர்‌ சிலையிலிருந்து வேறுபட்டு விளங்கியதால்‌ செயந்திநாதர்‌ 
சிலை செய்யப்பட்டிருக்கலாம்‌. 


அலைவாயுகந்த பெருமான்‌ நவராத்திரி. வீழாவில்‌ நாளெ ரு 
கோலம்‌ கெரள்கிறார்‌. பரிவேட்டை, சிறுத்தொடைர்நாள்‌, தைப்‌ 
புனர்பூசம்‌, பூசம்‌, ஆகிய நாட்களிலும்‌ எழுந்தருளுகிறார்‌. 


அருணகிரிநாதரது திருப்புகழ்ப்‌ பாக்களில்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளார்‌. 


குமரவிடணங்கப்‌ பெருமாண்‌ (நி. ப. எண்கள்‌ 18, 14) 

இவரை, ஆறுமுகப்பெருமானின்‌ பிரதிபிம்பம்‌ எனலாம்‌, 
இவரை **வில்லேந்தியவேலன்‌ என அழைப்பாருமுளர்‌. ஆறுமுகப்‌ 
பெருமானின்‌ படைக்கலங்களில்‌ (இவ்வூரில்‌ சிறப்பாக) இடம்‌ 
பெற்றுள்ள வில்லும்‌ அம்பும்‌ இவர்‌ திருவுருவில்‌ தோன்றுகின்றன 
வலக்கைகளில்‌ முன்கை அம்பேந்திய தோற்றத்துடன்‌ உள்ளது. 
பின்கை சக்தி வேலினைத்‌ தாங்கியுள்ளது. இடக்கைகளில்‌ முன்‌ 
கை வில்லேந்திய தோற்றத்தில்‌ உள்ளது. பின்கை வச்சிரப்படை 
தாங்கியுள்ளது. 


45 


வள்ளி, தெய்வயானையம்மை திருக்கல்யாணங்கட்கு எழுந்தரு 
ளுவதால்‌ இவரை ““மாப்பிள்ளைச்சாமி” * என்றழைக்கின்‌ றனர்‌. 


இத்திருவுருவம்‌ கி.பி. 1653 ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னரே 
அமைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. முன்பிருந்த குமரவிடங்கர்‌ 
சிலையை கி.பி. 1648 ஆம்‌ ஆண்டில்‌ கொள்ளையிட்ட உலாந்தர்கள்‌ 
பூம்புகார்க்‌ கடற்கரையில்‌ போட்டுவிட்டனர்‌. காவிரிப்பூம்பட்டினத்திற்‌ 
கருகிலுள்ள சாய்க்காடு என்னுமூரில்‌ அச்சிலை **திருச்செந்திலாண்‌ 
டவன்‌'” என்ற பெயரோடு இன்று விளங்குகிறது. திருச்செந்தூரர்ர்‌ 
சிலையைத்‌ திருப்பியளிக்குமாறு கேட்டனர்‌, சாய்க்காட்டினர்‌ தர 
மறுத்தனர்‌. அதனால்‌ புதிய குமரவிடங்கர்‌ சிலை செய்யப்‌ பெற்றது. 
இரண்டு சிலைகளில்‌ சாய்க்காட்டுச்‌ சிலை உயரத்தால்‌ சற்றுப்‌ பெரியது 
இரண்டு திருவுருவங்களின்‌ நிழற்படங்களும்‌ ஒப்பீட்டுக்காகத்‌ தரப்‌ 
பெற்றுள்ளன. 
வானா ளரிமாம் யன 


திருவிழாக்காலங்களில்‌ குமரவிடங்கர்‌ சப்பரத்தின்பின்‌ எழுந்தரு 
ளும்‌ திருவுருவம்‌ வள்ளியம்மன்‌ கோவிலில்‌ உள்ளது. ஏறத்தாழ 
இரண்டடி உயரமுள்ளது. வள்னி திருமணம்‌ நடைபெறும்‌ பங்குனி 
உத்திரநாள்‌ தொடங்கித்‌ தெய்வயானை திருமணம்‌ நடைபெறும்‌ 
கந்தர்‌ சட்டிக்கு மறுநாள்வரை இத்திருவுருவம்‌ விழாக்காலத்து 
எழுந்தருளுதல்‌ இக்கோயில்‌ வழக்கம்‌. ஆவணிப்‌ பெருவிழாவில்‌ 
எழுந்தருளுவார்‌. 


தெய்வா சையம்‌்மை 


இத்திருவுரு தெய்வயானை கோயிலில்‌ உள்ளது. இத்திரு 
வுருவும்‌ இரண்டடி உயரமுடையதே. மாசிப்‌ பெருவிழாவில்‌ 
எழுந்தருளுவார்‌. கந்தர்‌ சட்டிக்கு மறுநாளிலிருந்து பங்குனி 
உத்திரம்‌ வரை இக்கோயிலில்‌ நடைபெறும விழாக்களில்‌ தெய்வ 
யரனையம்மை எழுந்தருளுதல்‌ வழக்கம்‌. 
நடராசர்‌ (நி .ப. எண்‌ 16) 

ஏறத்தாழ நான்கடி உயரமுள்ளவர்‌. கி.பி. 1659இல்‌ டச்சுக்‌ 
கொள்ளையரிடமிருந்து திரும்பப்‌ பெற்ற சிலைகளோடு வந்த திரு 
வுருவம்‌. இது. வெள்ளியம்பலம்‌ அமைத்து அதனுள்‌ வைத்துள்ளனர்‌. 
இவரது பீடத்தில்‌ “திருநள்ளாறு?” என்று எழுதப்பட்டிருப்பதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ ஜே.எம்‌. சோமசுந்தரம்‌. இவரருகே சிவகாமி 
யம்மன்‌, மணிவாசகர்‌, காரைக்காலம்மையார்‌ திருவுருவங்கள்‌ 
உள்ளன, சிலர்‌ “*கண்டிநடராசர்‌”” என்பர்‌. 


46 


கிறசிலைகண்‌ 


வழிபாட்டிற்குக்‌ கொள்ளப்படாத கீழ்க்கு றிப்பிடும்‌ சிலைகள்‌ 
இத்திருக்கோயிலில்‌ உள்ளன. அவை: கிருஷ்ணசாமி, இராசகோபாலன்‌ . 
கட்டபெரம்மன்‌ வழிபட்ட சண்முகர்‌, வள்ளி, தெய்வயானை, நடராசர்‌ 
சுப்பிரமணியர்‌ (இவை பொருட்காட்சிக்குக்‌ கொண்டு செல்லப்படு 
கின்றன) மற்றும்‌ இராமர்‌, இலக்குவன்‌, சீதை முதலிய சிலைகள்‌ 
உள்ளன. 
பண்ணியறையம்மன்‌ 


இத்திருவுரு வள்ளியம்மன்‌ கோயிலில்‌ உள்ளது. வெள்ளி 
யினால்‌, செய்யப்பட்ட பீடத்தின்‌ மேல்‌ அம்மன்‌ ஒருக்கணித்து (ஒரு 
புறம்‌ திரும்பி) படுத்திருப்பது போன்ற தோற்றம்‌ கொண்டது. 
கரன்‌ தோறும்‌ பள்ளியறைச்‌ சொக்கர்‌ அருகில்‌ வைக்கப்படும்‌ திரு 
வருவம்‌ இது. 
யாள்ணியைச்‌ சொக்கர்‌ 


ஆறுமுகப்‌ பெருமானின்‌ கோயிலில்‌ உள்ள திருவுருவம்‌ இது. 
வெள்ளிப்பீடத்தின்‌ மேல்‌ திருவடிகளின்‌ உருவம்‌ பெொறிக்கப்பட்‌ 
டுள்ளது. இரவில்‌ பள்ளியறைக்கு எடுத்துச்‌ செல்லப்படும்‌ திருவுருவம்‌ 
இதுவே. காலையில்‌ தீபாராதனையின்பின்‌ பல்லக்கில்‌ வைத்து 
அடியார்‌ “அன்பருக்கு அன்பனே வா வா சண்முகா” என்று பாடிக்‌ 
கொண்டு வந்து இத்திருவுருவை ஆறுமுகப்பெருமான்‌ திருவடியில்‌ 
வைப்பர்‌. 


நான்காம்‌ இயல்‌ 


நாள்‌ வழிபாடு 
அ. திருக்காலங்கள்‌ 


ஆலயங்களில்‌ நடைபெறும்‌ வழிபாட்டினை நித்தியம்‌, நைமித்‌ 
திகம்‌, காமியம்‌ என மூன்றாகப்‌ பகுத்து ஆகமம்‌ கூறுகிறது. 
நாடோறும்‌ செய்யப்படும்‌ பூசை நித்தியம்‌. திருவிழா, பிரதிட்டை 
முதலியன  நையித்திகம்‌. , பேற்றினை அவாவிச்‌ செய்யப்படுவது 
காமியம்‌ என்கிறார்‌ திரு மு. ப. 
யண்ணிரண்டு காலற்கள்‌ 

நாள்‌ வழிபாட்டில்‌ இடம்‌ பெறும்‌ காலங்களைப்‌ பன்னிரண்‌ 
டாகப்‌ பகுப்பர்‌ 

அவற்றுள்‌ முதல்‌ மூன்று காலங்கள்‌ தவிர ஏனைய ஒன்பது காலங்‌ 

களும்‌ பெயர்‌ வேறுபாடுகளோடு திருச்செந்தூரில்‌ நடைபெறுகின்றன. 


மூலவர்‌ சண்முகர்‌ 
% உதயமார்த்தாண்டம்‌ 1 விசுவரூபம்‌ (காலை 5-30) 
(6 45-7 15) 


உதமமார்த்தாண்டம்‌ 
இரண்டாம்‌ காலைசந்தி 
மூன்றாம்‌ ,, 8.14 மூன்றாம்‌ காலைசந்தி 


2 
இரண்டாம்‌ ,, முதல்‌ 3 
4 

ஒத்தக்கட்டளை (8 -20) 5 உச்சிக்காலம்‌ 
6 
ர 
8 


முதல்‌ பட்ட காலை 1-45 


உச்சிக்காலம்‌ (12-30-12-45) சாயுங்காலம்‌ 
சாயுங்காலம்‌ (58-00-6000) இராக்காலம்‌ 
இராக்காலம்‌ (9-19-9-80) ஏகாந்தம்‌ 
ஏகாந்தம்‌ (9-85) 9 இரசசியம்‌(9-45) 


திருக்கோயில்‌ நாட்குறிப்பில்‌ கண்ட காலங்கள்‌ அடைப்பினுள்‌ 
தரப்பட்டுள்ளன. 


ஸூ. 3 ல்‌ ம 55 


மூலவர்‌ பூசையும்‌ சண்முகர்‌ ரூசையும்‌ 


முதல்‌ காலைசந்தியும்‌ ஒத்தக்கட்டளையும்‌ மூலவர்க்கு மட்டுமே 
உரியன. அவருக்கு மட்டுமே தீபாராதனை நடைபெறுகிறது. 
ஏனைய காலங்களில்‌ மூலவர்க்குத்‌ தீபாராதனை முடிந்தபின்‌ 
சண்முகர்‌ தீபாராதனை நடைபெறுகிறது. அதனால்‌ சண்முகர்‌ 
பூசைகாலங்களின்‌ நேரத்தை அடைப்பினுள்‌ தரவில்லை. 

சண்முகருக்கு விசுவரூபம்‌, இரகசியம்‌ ஆகிய தீபாராசனைகட்கு 
முன்‌ மூலவருக்குக்‌ கற்பூர தீபாராதனை மட்டும்‌ நடைபெறுகிறது. 


48 


மார்‌ கழித்திங்கண்‌ 


மார்கழித்‌ திங்களில்‌ திருப்பள்ளியெழுச்சியை முன்னிட்டுப்‌ 
பூசைநேரங்களில்‌ மாறுதல்‌ காணப்படுகிறது. 

மார்கழித்‌ திங்களில்‌ திருப்பள்ளி எழுச்சி என்னும்‌ புதியகாலம்‌ 
சேருவதால்‌ பத்துக்காலங்கள்‌ நடைபெறுகின்றன , 

திருப்பள்ளி எழுச்சி, உதயமார்த்தாண்டத்தின்பின்‌ இடம்‌ 
பெறுகிறது. நித்திய காலங்கட்கு உட்பட்டே சிறப்புக்காலங்கள்‌ 
கொண்டாடப்படவேண்டும்‌ என்பர்‌, 

திருப்பரங்குன்றம்‌, பழநி முதலிய திருத்தலங்களில்‌ ஏழு 
காலங்களில்‌ மட்டுமே பூசை நடைபெற இங்கு ஒன்பது காலங்‌ 
களில்‌ பூசை நடைபெறுவது சிறப்பாகும்‌. இனி, காலங்கள்‌ பற்றிக்‌ 
காண்போம்‌. ்‌ 


1. விகூயருயங்‌ 


இவ்வூரில்‌ இத்திருக்காலம்‌ தனிச்சிறப்பு வாய்ந்தது. இது 
சகல ஆன்மாக்களுக்கும்‌ உணர்வு அளிக்கும **போகாங்கபூசை' * 
எனப்படும்‌. 


முருகன்‌ குழந்தை வடிவில்‌ இருந்தபோது தேவர்களுக்கு 
விசுவரூபக்‌ கரட்சியருளியதைக்‌ கச்சியப்பர்‌ பலபாக்களில்‌ புகழ்கிறார்‌ 
முருகன்‌ சூரபன்மனுக்குப்‌ போர்க்களத்தில்‌ வீசுவரூபம்‌ காட்டினார்‌. 
வீரபாகுதேவர்க்கு விசுவரூபம்‌ காட்டியபோது அவம **உமது உடலில்‌ 
பதினான்கு உலகுகளையும காண்கிறேன்‌ '* என்றார்‌. 


திருச்செந்தூர்‌ ஆலயத்தில்‌ வைகறை 4-930 மணிக்கு ஆயத்தச்‌ 
சங்கு ஒலித்ததும்‌ அடியார்கள்‌ குளித்துவிட்டு விசுவரூபம்‌ காண ஆயத்து 
மாவர்‌. ஐந்து மணிககுக்‌ கதவு திறந்ததும்‌ வள்ளியம்மன்‌ கோயில்முண்‌ 
அமர்ந்து திருச்செந்திலாதிபன சுபபிரப। தம்‌ பாடுகின்றனர்‌. பின்‌ திருச்‌ 
செந்தூர்த்‌ திருப்பள்னியெழுச்சி (மணிவாசகர்‌ பாடல்களைத்‌ தழுவியது) 
பாடுகின்றனர்‌. 

பின்‌, பள்ளியறையில்‌ தீபாராதனை நடைபெறும்‌. சக்தி 
(வள்ளி) பிம்பத்தைப்‌ பட்டர்‌ ஊஞ்சலிலிருந்து எடுத்து மூலாலயம்‌ 
சேர்ப்பர்‌. பள்ளியறைச்‌ சொக்கரை வெள்ளிப்‌ பல்லக்கில்‌ அமர்த்திப்‌ 
பாடிக்‌ கொண்டே முதற்சுற்றாலை வழியே வலம்வந்து ஆறுமுகப்‌ 
பிரான்‌ திருப்பாதங்களினடியில்‌ வைப்பர்‌. பின்பு மூலவருக்கும்‌ சண்முக 
ருக்கும்‌ தீபாராதனை நடைபெறும்‌. 

இப்பூசை முடிவில்‌ கொடிமரத்தடியில்‌ பள்ளியறைப்பால்‌, தேங்‌ 
காய்‌, கற்கண்டு ஆகியன வழங்கப்படுகின்றன. 


49 


கொடிமர வணக்கமும்‌ கூமிவ வணக்கமும்‌. 

பின்னர்‌ கொடிமரத்தின்‌ முன்‌ நின்று திரிசுதந்திரரும்‌ பக்தர்‌ 
களும்‌ மந்திரங்களைப்‌ பாடுகின்றனர்‌. ஒவ்வொரு மந்திரமும்‌ பாடி 
முடித்த பின்‌ கீழே விழுந்து வணங்குகின்றனர்‌, பின்னர்‌ சண்முக 
ளிலாசம்‌ சென்று (குறிப்பிட்ட நாட்களில்‌ மட்டும்‌) கடலை நோக்கி 
நின்று சூரிய வணக்கம்‌ செய்கின்றனர்‌. 
உதவமார்த்தாண்டம்‌ 

உஷக்‌ காலத்தில்‌ நடைபெறும்‌ இப்பூசை ஏனைய கோயில்‌ 
களில்‌ **விளர பூசை” என வழங்கப்படுகிறது. உதய மார்த்தாண்ட 
அபிடேகம்‌ (மூலவருக்கு) காலை 6 மணிக்குத்‌ தொடங்குகிறது. சேரள 
மனனர்‌ மார்த்தரண்டவர்மா (கி. பி. 1729-58) இப்பூசைக்கு வேண்டிய 
பொருளுதவி செய்தார்‌. கி. பி. 1940 ஆம்‌ ஆண்டில்‌ இவ்வுதவி நின்று 
விட்டது. ('ஃட்டளைகள்‌' என்னும்‌ இயலில்‌ காரணங்களைக்‌ காண்க. 3 


காலை சந்தி 

இதனை முதற்காலை சந்தி, சிறுகாலை சந்தி, பெரியகாலை 
சந்தி என்று மூன்றாக வழங்குவர்‌. இம்மூன்றினையும்‌ ஒரே காலமாகக்‌ 
கணக்கிட்டு இவ்வூர்க்‌ கோயிலில்‌ ஏழு காலங்களே பூசை நடைபெறுகிற 
தென்பர்‌. ஜே. எம்‌, சோமசுந்தரம்‌, ஆனால்‌ இத்திருக்‌ கோமிலிண்‌ 
திட்டம்‌ ஒன்பது காலங்களுக்குப்‌ பொருட்கள்‌ வழங்குவதால்‌ அவர்‌ 
கூற்றினை ஏற்றுக்‌ கொள்வதற்கில்லை. 

முதற்காலை சந்தி மூலவருக்கு மட்டுமே நடைபெறுகிறது. 
இப்பூசையின்போது ஏனைய கோயில்களில்‌ ஞாயிறு வழிபாடு இடம்‌ 
பெறும்‌. இங்கு முருகனே 'பலர்புகழ்‌ ஞாயிறு' ஆக விளங்குவதாலும்‌ 
சூரியனுக்குச்‌ சிலையில்லாததாலும்‌ இப்பூசை இடம்பெறவில்லை. 

இரண்டாம்‌ காலைசந்தி, மூன்றாம்‌ காலைகந்திப்‌ பூசைகள்‌ 
மூலவர்‌, சண்முகர்‌ ஆகிய இருவருக்கும்‌ நடைபெறுகின்றன. மூன்றாம்‌ 
காலை சந்திப்பூசை முடிந்தவுடன்‌ வெள்ளிச்சீபலி எழுந்தருளி ஆவரண 
தேவதைகளுக்குப்‌ பலிபோடுதல்‌ நிகழ்கிறது. 
ஓக்கக்கட்டனை 

இப்பூசையின்‌ போது மட்டும்‌ மூலவருக்கு இடப்புறமுள்ள 
செகந்நாதருக்குத்‌ தீபாராதனை காட்டப்படுவதில்லை. 
உச்சிக்காலம்‌ 

இப்பூசை நண்பசுலில்‌ நிகழ்வதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 
ஆயினும்‌ மாதக்‌ கடைசி வெள்ளி போன்ற சிறப்பு நாட்களில்‌ பிற்பகல்‌ 
1-80 மணி அளவில்‌ இப்பூசை நடைபெறும்‌. காலை 10-30 மணிக்கு 


50 


உச்சிக்கால அபிடேகம்‌ நடைபெறும்‌: இப்பூசை முடிந்தவுடன்‌ தங்கச்‌ 

சீபலி எழுந்தருளி ஆவரண தேவதைகளுக்குப்‌ பலி போடுதல்‌ நிகழும்‌, 
உச்சிக்‌ காலத்திற்குப்பின்‌ திருக்காப்பிடுதல்‌ (கதவு சாத்தப்‌ 

படுதல்‌) இங்குள்ள வழக்கம்‌, 

சாயங்காலம்‌ 


இதனைச்‌ ““சாயரட்சை”* என்பர்‌. கி.பி. 1972 ஆம்‌ ஆண்டு 
முதல்‌ மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. கோயில்‌ கதவ 
திறக்கப்படும்‌ போது பஞ்சமகாசப்தம்‌ முழங்க வேண்டுமென்பர்‌. 

இரவின்‌ தொடக்கமான இப்பொழுது *“பிரதோடம்‌'' எனப்‌ 
படும்‌, இக்காலத்தின்‌ போது பதினாறு தீபாராதனைகள்‌ இடம்‌ 
பெறுகின்‌ றன. 
அர்த்த சாமம்‌ 

இதனை இராக்‌ காலமென்றும்‌ இரண்டாம்‌ கால மென்றும்‌ 
கூறுகின்‌ றனர்‌, 
ஏகாந்தம்‌ 


அர்த்தசாம தீபாராதனைக்குப்‌ பின்‌ இரவு 9-90 மணிக்கு 
ஏகாந்த தீபாராதனை நடைபெறுகிறது. தங்கச்சீபலி இதன்‌ பின்‌ 
எழுந்தருளுதல்‌ நிகழ்கிறது . 
இரகசியம்‌ 


இரவு 9.45 மணியளவில்‌ இரகசிய தீபாராதனை சண்முகருக்கு 
நடைபெறுகிறது, சுவாமிக்குத்‌ திரையிட்டுக்‌ தீபாராதனை காட்டு 
வதால்‌ இதனை “இரகசியத்‌ தீபாராதனை?” என அழைக்கின்றனர்‌. 
ஆறுமுகப்பெருமான்‌ முன்‌ பள்ளியறைச்‌ சொக்கரை வைத்து இத்‌ 
தீபாராதனை நடைபெறுகிறது. 
இதன்பின்‌ பள்ளியறைச்‌ சொக்கர்‌ பல்லக்கில்‌ முதற்சுற்றாலை 
மின்‌ வழியே சுற்றிப்‌ பள்ளியறையை யடைகிறார்‌. 


புண்ணியறைப்‌ பூசை 


இதனைக்‌ காலங்களில்‌ ஒன்றாகச்‌ கருதுவதில்லை. ஏனைய 
திருக்காலங்களில்‌ இறைவனையும்‌ இறைவியையும்‌ வெவ்வேறாசப்‌ 
பிரித்து வழிபாடியற்றப்‌ பெறுகிறது. இப்பூசையில்‌ இறைவனின்‌ 
இடப்பாகத்தில்‌ இறைவியைச்‌ சேர்த்து இலயப்படுத்தி வணங்குவர்‌. 
இப்பூசையின்‌ போது ஊஞ்சல்‌ பாட்டுக்கள்‌ பாடப்படும்‌. அணு அறைக்‌ 
கணக்கர்‌ அன்றாடச்‌ செலவு கணக்கைப்‌ (மஞ்சள்‌ மூதல்‌ கற்பூரம்‌ 
வரை) படித்தல்‌ வழக்கம்‌. 


51 


வள்ளியம்மை இச்சாசக்தி, அவளே சிருஷ்டிக்குக்‌ காரணம்‌ 
அதனால்‌ தான்‌ பள்ளியறை வள்ளியம்மன்‌ கோயிலில்‌ உள்ளது என்‌ 
கிறார்‌, கோயில்‌ விதாயகர்‌ திரூ. எஸ்‌.வேம்புசாஸ்திரி. 
கல்வெட்டுச்‌ செய்தி 

இரண்டாம்‌ வரகுணவர்மன்‌ (கி.பி.862) காலத்தில்‌ இத்திருக்‌ 
கோயிலில்‌ நான்கு காலப்‌ பூசையே நடைபெற்று வந்தது என்பதை 
அவன்‌ கல்வெட்டால்‌ அறிகிறோம்‌. 


ஆ. வழியாட்டு முறை 


ஆகம வழிபாட்டினை, ஆன்மார்த்த பூசை எனவும்‌, பரார்த்த 
பூசை எனவும்‌ பிரிப்பர்‌, அன்பர்கள்‌ ஆலயங்களுக்குச்‌ சென்று தாங்‌ 
களே மூர்த்தி கட்குத்‌ திருமுழுக்காட்டி மலரிட்டுப்‌ பாட்டுப்‌ பாடிப்‌ 
போற்றி வழிபடுவதை ““ஆனமார்த்த பூசை'* என்கிறார்‌ குன்றக்குடி 
அடிகளார்‌, திருநாவுக்கரசர்‌, தாமே போதொடு நீர்‌ சுமந்தேத்தி 
வழிபட்டார்‌ என்கிறார்‌ அடிகளார்‌. (நமது நிலையில்‌ சமயம்‌ 
சமுதாயம்‌) 

**பரார்த்த பூசை” எனப்படுவது ஒரு திருமேனியில்‌ (சிலை 
யில்‌) இறைவனை எழுந்தருளச்‌ செய்து மற்றவர்‌ வழிபாடு செய்து 
கெரள்ளத்‌ தருதல்‌ என்கிறார்‌. கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னரே இத்தகைய பூசை பெருவழக்குப்‌ பெற்றது என்கிறார்‌, 
செல்லப்பா நவரத்தினம்‌. (முருக வணக்கம்‌ -- ஆய்வேடு) 
மூலவர்‌ பூசை i 

. முலவருக்குப்‌ போற்றிமார்‌ கேரள முறைப்படியும்‌ “*தந்திர சமுச்‌ 
சயம்‌” ஏன்னும்‌ நூலில்‌ கூறப்பட்டுள்ள படியும்‌ வைதீக தாந்திரீக 
முறைப்படியும்‌ குமாரதந்திர விதிப்படியும்‌ பூசை செய்வதாக இக்‌ 
கோயில்‌ தலைமைப்‌ போற்றி கூறுகிறார்‌. 


போற்றிமார்‌ நிகழ்த்தும்‌ பூசை மானசீகமான பூசை, மந்திரங்‌ 
களை வாயால்‌ கூறுவதில்லை, போற்றிமார்‌ வேதாந்திகளாக உள்‌ 
ளனர்‌. 
சண்முகம்‌ வாழியாட்டு முறை 


சண்முகருக்குச்‌ சிவாச்சாரியார்கள்‌ சிவபெருமானால்‌ சனத்குமா 
ரருக்கு உபதேசிக்கப்பட்ட (லலிதாகம பேதமரன) சனத்குமாரப்‌ 
பிரசன்ன குமாரதந்திர விதிப்படி பூசை நடத்துவதாகக்‌ குறிப்பிடு 
கிறார்‌, திரு. மு.ப. சிவாச்சாரியார்கள்‌ சித்தாந்திகளாக உள்ளனர்‌. 


52 


பதினா ஹு உபசார முறைகள்‌ 

ஆகமகங்களின்‌ அடிப்படைத்‌ தத்துவம்‌ ஒன்றே. * “மனிதன்‌ 
தான்‌ உடுப்பதும்‌, உண்பதும்‌, கேட்பதும்‌, காண்பதும்‌, களிப்பதும்‌ 
ஆண்டவனின்‌ அருளால்‌ என்று கருதினான்‌. எனவே அவையனைத்‌ 
தையுமே கடவுளுக்குப்‌ படைத்துப்‌ பின்னரே தான்‌ கொண்டான்‌. அரச 
னுக்குச்‌ செய்யப்பட்ட உபசார முறைகளே ஆண்டவனுக்கும்‌ செய்யப்‌ 
பட்டன என்பாருமுளர்‌. அவை பதினாறு வகைப்படும்‌. 


1 எதிர்முகமாக இநுத்துகல்‌ (ஆவாஹனம்‌) 


இக்கோயிலில்‌ மூலவர்‌ தாமே செகந்நாதரை இருத்தி வழிபாடு 
செய்ய எழுந்துள்ளதாகக்‌ கந்தபுராணம்‌ கூறுகிறது. சண்முகப்‌ பெருமா 
னருகிலும்‌ இவ்வாறே ஆன்மலிங்கம்‌ அமைந்துள்ளது. எனவே இங்கு 
மூர்த்திகள்‌ தாமே எழுந்தருளியுள்ளனர்‌ என்பர்‌, 

, மூர்த்தியின்‌ மூல மந்திரத்தை ஓதி அழைக்கும்‌ போது அந்த 
மூர்த்தி பேரொளிப்‌ பிழம்பினராய்ச்‌ சிலையில்‌ தோன்றுவார்‌. பின்‌ 
மந்திரம்‌, முத்திரைகளால்‌ பூசாரி வித்தியாதேகம்‌ மற்றும்‌ உறுப்புக்களை 
நியாச முறையில்‌ வகுப்பார்‌. அந்தந்த மூர்த்திக்குரிய வடிவம்‌, நிறம்‌, 
ஆடை, அணி, ஆயுதங்கள்‌, உறுப்புகள்‌ பாவனை செய்யப்படும்‌. 
இறைவனை அகத்தில்‌ தியானித்துப்‌ புறத்தில்‌ திருமேனியில்‌ 
(பிம்பத்தில்‌) நிறுவுதல்‌ '*இருத்திதல்‌"* என்ப்படும்‌. 

2 ஸ்தாயணம்‌ (திறுத்துதல்‌) 

சில நூல்களில்‌ இருக்கையளித்தல்‌ (ஆசனம்‌) நிறுத்துதலுக்குப்‌ 
பதில்‌ இடம்‌ பெறுகிறது. 
8 திருவடி கழுஷசல்‌ (பாத்தியம்‌) 


திரு முழுக்கின்‌ தொடக்கம்‌, மூடிவு, நிவேதனத்தின்‌ தெர்டக்‌ 

கம்‌, முடிவு மற்றும்‌ தூபதீப காலங்களில்‌ பாத்தியம்‌ நிகழ வேண்டும்‌. 
இங்கு மூலவர்‌, சண்முகர்‌ ஆகிய இருவருக்கும்‌ பன்னீரர்ல்‌ திரு 

வடி கழுவுதல்‌ எல்லாக்காலங்களிலும்‌ நிகழ்கின்றது. 
4 பருகக்‌ கொடுத்தல்‌ (ஆசமனம்‌) 

திருவடி கழுவும்‌ காலங்களில்‌ இதுவும்‌ இடம்‌ பெறல்‌ வேண்டும்‌ 
ஏலக்காய்‌, சந்தனம்‌, பச்சைக்கற்பூரம்‌, நெய்தல்பூ ஆகியவ்ற்றோடு 
கூடிய நன்னீரைப்பருகக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 
KR 


5 தலையில்‌ நீம்‌ கெணித்தல்‌ (அர்க்கியம்‌) 


பூசையின்‌ தொடக்கம்‌, முடிவு, திருமுழுக்கின்‌ முடிவு ஆகிய 
காலங்களில்‌ நீர்‌ தெளிக்கப்படல்‌ வேண்டுமென்பர்‌, 


53 


6 திருமுழுக்கு (அபிடேகம்‌) 

மூலவருக்கு உதயமார்த்தாண்டம்‌, உச்சிக்காலம்‌, சாயங்காலம்‌ 
அர்த்தசாமம்‌ ஆகிய காலங்களில்‌ திருமுழுக்கு நடைபெறுகிறது. திரு 
முழுக்குக்குக்‌ கொள்ளப்படும்‌ பொருட்கள்ர்வ்ன : எண்ணெய்‌, தேன்‌, 
பால்‌, பழம்‌, பஞ்சாமிர்தம்‌, இளநீர்‌, சந்தனம்‌, திருநீறு. 

திருநீற்றுத்‌ (விபூதி) திரு முழுக்கில்‌ மூலவரைக்‌ காணக்‌ கண்‌ 
கோடி வேணடும்‌. இதனைக்‌ காண்டலைப்‌ பெரும்‌ பேறாகக்கருது 
கின்றனர்‌. 

மூலவருக்கு அணி புனையுமுன்‌ திருவுருகினைச்‌ சிறு பருப்பு 
மாவினால்‌ முழுக்காட்டி வெற்திவேர்க்‌ கட்டினால்‌ தேய்ப்பர்‌. 

சண்முகர்‌ உலோகச்‌ சிலையாதலின்‌ அவருக்கு நாடோறும்‌ 
திருமுழுக்கு நிகழ்வதில்லை. ஆண்டிற்கு 36 திருமுழுக்குகளே நடை 
பெறுகின்றன. மாத விசாக நட்சத்திரத்தன்று திருமுழுக்கு நடைபெறும்‌ 
ஏனையவை திருவிழா நாட்களில்‌ நிகழும்‌. தில்லை நடராசப்‌ பெருமா 
னுக்கு ஆண்டுக்கு ஆறு திருழுழுக்குகள்‌. ஆறுமுகங்களையுடைய 
நடராசருக்கு 6%6 86 திருமுழுக்கு என்பர்‌. 

2 ஆடை (வஸ்திரம்‌) 

பொதுவாக வெள்ளை யாடையே அணிவிக்க்ப்‌ படுகிறது. மூல 
வருக்குச்‌ செம்பட்டு சிறப்பாகக்‌ கருதப்படுகிறது. சண்முகர்‌ செம்‌ 
பட்டுடன்‌ பச்சைப்‌ பட்டும்‌ அணிவிக்கப்‌ பெறுதிறார்‌. 

இத்திருக்‌ கோயிலில்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ வெள்ளாடையின்‌ 
நடுவில்‌ சிவப்பு, கருப்புட்‌ பட்டைகள்‌ நெய்வர்‌. இதனைத்‌ “*தாரை 
போடுதல்‌'* என்பர்‌. இதனால்‌ இத்‌ திருக்கோயிலின்‌ ஆன்டன்ய வெளி 
யார்‌ திருடி, அணிதல்‌ இயலாது. 
சந்தனம்‌ (கத்தம்‌) 

மணத்துடன்‌ கூடிய சந்தனத்தை மூர்த்தியின்‌ மீது சாத்துதல்‌ 
வழக்கம்‌. மூலவர்‌ முகத்திலும்‌ சந்தனம்‌ சாத்தப்படுகிறது. 

8 நறும்புகை, ஒணிகாட்டுதல்‌ (தூபதீபம்‌) 

“சந்தனம்‌ ஏழு பங்கு, சாம்பிராணி ஆறு பங்கு, குங்கிலியம்‌ 
ஐந்து பங்கு, குங்குமப்பூ நான்கு பங்கு, கோரைக்கிழங்கு மூன்று 
பங்கு, அகர்‌ இரண்டு பங்கு, பச்சைக்கற்பூரம்‌ ஒரு பங்கு, வேது 
கொஞ்சம்‌ தெய்யுடன்‌ கூட்டிப்‌ போடும்‌ தூபத்திற்கு **சீதூாமி தூபம்‌" 
என்று பெயர்‌. 


54 


இரண்டாம்‌ வரகுணன்‌ காலத்தில்‌ இக்கோயிலுந்குச்‌ சீதாரி 
யை மாறமங்கலத்துச்‌ சபையார்‌ வழங்கி வந்தனர்‌ எனக்‌ கல்வெட்டு 
கூறுகிறது. 


சாம்பிராணி, சூடன்‌ ஆகியவற்றை அணு அறையிலிருந்து 
பெற்றுச்‌ சென்று கொடுத்தல்‌ இக்கோயிவில்‌ ஓதுவார்களின்‌ பணியாக 
உள்ளது. 


இக்கோயிலில்‌ காட்டப்பெறும்‌ பதினாறு வகைத்‌ தீபங்களின்‌ 
பெயர்கள்‌ வருமாறு: 1. அலங்காரதீபம்‌, 2. சர்ப்பதீபம்‌, 3. புருடா 
மிருகதீபம்‌, 4. மயில்தீபம்‌, 5. யரனைதீபம்‌, 6. புலிதீபம்‌, 7. குதிரை 
தீபம்‌, 8. சிம்மதீபம்‌, 9. அன்னதீபம்‌, 10. சேவல்தீபம்‌, 11, சக்திதீபம்‌ 
12. கும்பதீபம்‌, 13. ஆமைதீபம்‌, 14, மேருதீபம்‌, 15. நட்சத்திரதீபம்‌ 
16. கற்பூரதீபம்‌. 


தீபாராதனைக்குப்‌ பின்‌ காட்டப்படும்‌ பொருட்கள்‌, நோக்கம்‌ 
வருமாறு; 


3. கண்ணாடி -- இறைவனின்‌ நிர்மலத்தைக்‌ காட்டும்‌ 

2. குடை - இறைவன்‌ ஆணையைக்‌ குறிக்கும்‌ 

3. சாமரம்‌ அ காற்றின்‌ போக்கினைக்‌ காட்டும்‌ 

4. விசிறி ௨. இறைவனிடம்‌ சராசரம்‌ அசைவதைக்காட்டும்‌ 
5. கொடி ] இரண்டும்‌ சூரிய ஈந்திரனின்‌ அடிமை நிலை 
6. சுருட்டி காட்டும்‌ 


சாயரட்சை தவிர மற்றக்‌ கர்லங்களில்‌ அலங்காரதீபம்‌ 
சக்திதீபம்‌, கற்பூர தீபம்‌ ஆகிய மூன்று மட்டுமே காட்டப்படு 
கின்றன. 


9 உணவு படைத்தல்‌ (நிவேதனம்‌) 


காலம்‌ மூலவர்‌ சண்முகர்‌ 

1. விசுவரூபம்‌ பொரி, தாம்பூலம்‌ பொரி, தாம்பூலம்‌ 
யழம்‌ பழம்‌ 

2. உதயமார்த்‌ சிறுபருப்புப்‌ சிறுபருப்புக்‌ 

தாரண்டம்‌ பொங்கல்‌ கஞ்சி 

தயிர்‌, நெய்‌ தோசை 
சர்க்கரை : தயிர்ச்சாதம்‌ 

8. சிறுகாலைசந்தி சுத்தான்னம்‌ சுத்தான்னம்‌ 

4, பெருங்காலைசந்தி சுத்தான்னம்‌' சுத்தான்னம்‌ 


பால்பாயாசம்‌ 


55 


5. ஒத்தக்கட்டளை சுத்தான்னம்‌ திகள்‌ 
பால்பாயாசம்‌ 
6. உச்சிக்காலம்‌ கத்தான்னம்‌ கவளபாத்திரம்‌ 
வடை (ஊறுகாய்கள்‌ உட்பட) 
தோசை 
அப்பம்‌ 
7. சாயரட்சை சர்க்கரைகலந்த தேங்குழல்‌ 
பொரி அதிரசம்‌ 
அப்பம்‌ 
தினைமாவு 
8. இராக்காலம்‌ அப்பம்‌ சுத்தான்னம்‌ 
சுத்தான்னம்‌ 
9, அர்த்தசாமம்‌ சுத்தான்னம்‌ சுத்தான்னம்‌ 
பால்‌, சுக்கு- 
வெந்நீர்‌ 


மூலவர்‌ தவக்‌ கோலத்திலிருப்பதால்‌ காரம்‌, புளி உணளில்‌ 
சேர்ப்பதில்லை. சண்முகர்‌ இல்லறக்‌ கோலத்திலிருப்பதால்‌ அவரது 
உணவில்‌ காரம்‌, புளி சேர்க்கப்படுகின்‌ றன என்பர்‌. 
நடமாடும்‌ கோயில்‌ 

அன்பர்கள்‌ உணவருந்துவதைச்‌ சாட்சியாக நின்று முருகன்‌ 
கண்டபின்னரே. தான்‌ சாப்பிடுகிறார்‌. உதயமார்த்தாண்டம்‌, மூன்றாம்‌ 
காலை சந்தி, உச்சிக்காலம்‌ ஆகிய காலங்களில்‌ தங்கக்‌ கொடிமாத்‌ 
தருகில்‌ அந்தணர்கட்குக்‌ கீழ்சாந்திப்‌ போற்றியால்‌ இலைகளில்‌ 
சுத்தான்னம்‌, மோர்க்‌ குழம்பு, பருப்புப்பொடி, நெய்‌, தயிர்‌, 
படைக்கப்படும்‌. அன்றைய பூசை முறையுடைய மேல்‌ சாந்திப்‌ 
போற்றி அங்குச்சென்று தீர்த்தம்‌ தெளித்து இலையில்‌ மலர்‌ தூவிச்‌ 
செல்வார்‌. பின்னரே மூலவர்‌ முன்சென்று மணியையடித்து, விழுந்து 
வணங்கித்தானம்‌ கொடுத்துப்‌ பூசை செய்யப்‌ போகிறார்‌. 
யன்ணியறையில்‌ படைக்கப்படுவன 

இரவில்‌, பால்‌, பல்லக்கு உருண்டை (சுகியன்‌) அரவணை, 
பால்கோவா முதலியன படைக்கப்படுகின்றன. 

காலையில்‌ பொரி, பழம்‌, தாம்பூலம்‌ படைக்கப்‌ படுகின்றன. 
ஏனைய தேவர்கூட்குப்‌ படைத்தல்‌ 

வீரவாகு மூர்த்திக்குப்‌ பிட்டமுதும்‌, மயிலுக்குப்‌ பொரியும்‌, 
இரவில்‌ வைரவருக்கு வடைகளும்‌ படைக்கப்படுகின்றன. 
ஆறுமுக அருச்சணையிஸ்‌ போது 


56 


ஆறுமுக அருச்சனையின்‌ முடிவில்‌ சண்முகருக்குப்‌ பால்‌ பாயாசம்‌, 
சர்க்கரைப்‌ பொங்கல்‌, சிறு பருப்புப்‌ பொங்கல்‌, புளியோதரை 
மிளகுசம்பா, தயிர்ச்சாதம்‌ ஆகியன படைக்கப்‌ படுகின்‌ றன. 
10 மலம்‌ கன்‌ (புஷ்பும்‌) 

காலைசந்திப்‌ பூசைக்குத்‌ தாமரைப்பூ, துளசி, நவமல்லிகை, 

நந்தியாவட்டை, மந்தாரை, முல்லை, செணபகம்‌, புன்னாகம்‌: 
கொன்றை உரியன, உச்சிக்‌ காலப்‌ பூசைக்கு, வெண்தாமரை, அலரி, 
துளசி, தெய்தல்‌, வில்வம்‌, சங்குபுட்பம்‌, ஒரிலைத்‌ தாமரை உரியன, 
மாலைப்‌ பூசைக்குச்‌ செந்தாமரை, அல்லி, மல்லிகை, சாதிமுல்லை 
மருக்கொழுத்து, வெற்றிவேர்‌, வில்வம்‌, துளசி முதலியன உரியன. 
ஏனைய கரலங்களில்‌ விருப்பம்‌ போல்‌ செய்யலாம்‌. செண்பக மொட்டு 
தவிர வேறு மொட்டு பூசைக்குதவாது என்கிறார்‌ சுவாமிநாத 
சிவாச்சாரியார்‌, (இரா3மஸ்வரம்‌ மகா கும்பாபிடேக மலர்‌) 


இத்திருக்கோயிலுக்கு நாலு மூலைக்கிணறு என்னும்‌ ஊரில்‌ 
தந்தவனம்‌ உள்ளது. நாள்‌ தோறும்‌ அங்கிருந்து மலர்கள்‌ வரும்‌ 
வில்வமும்‌ தாமரையும்‌ பூசையில்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. 
11 பாஸி 


இக்கோயிலில்‌ சீபலி எழுந்தருளுதல்‌ மூன்று காலங்களில்‌ 
நடைபெறுகின்றது. இதனை நாள்‌ விழா (நித்தியோற்சவம்‌) 
என்பர்‌. மூலவருக்கருகிலுள்ள சீபவியைக்‌ கீழ்சாந்திப்‌ போற்றி 
தலையில்‌ துணியைச்‌ சற்றி (முன்பு குல்லா வைத்திருந்தனர்‌) 
அமர்த்துகின்றனர்‌. பஞ்சவாத்தியம்‌ முழங்க சீபலி நாதர்‌ எழுந்‌ 
தருளுகிறார்‌. முறைப்‌ போற்றி கெண்டியில்‌ நீர்‌ கொணடு சென்று 
பலிபீடங்களில்‌ பலி (சோறு) தூவுகிறார்‌. ஒவ்வொரு சுறறிலும்‌ குறிப்‌ 
பிடப்பட்ட பலி பீடங்களில்‌ பலி தூவி விட்டு மூன்றாம்‌ சுற்றில்‌ மகாபலி 
பீடத்தில்‌ பலீ தூவுகிறார்‌. 

பலிபீடங்களில்‌ தூவும்‌ சோற்றினைப்‌ படுக்கையில்‌ கிறுநீர்‌ 
கழிக்கும்‌ பிள்ளைகளுக்கு மருந்தாகக்‌ கொடுக்தின்றனர்‌. 
12 சீபலியும்‌ தான ழம்‌ 

சீபலியின்‌ முதல்‌ மூன்று சுற்றுகளுக்குப்‌ பாணியும்‌, நான்காம்‌" 
சுற்றுக்கு மேளமும்‌, ஐந்தாம்‌ சுற்றுக்கு நட்டுவன்‌ தாளமும்‌ இசைக்கப்‌ 
படும்‌. 

ஒவ்வொரு திங்களும்‌ உத்திர தாளன்று ஏகாந்தத்தின்‌ பின்‌ 
தங்க மயில்மீது சீபலி எழுந்தருளுதல்‌ வழக்கம்‌. 


57 


பலிபெறும்‌ தேவர்கள்‌ 
ஒவ்வொரு சுற்றிலும்‌ குறிப்பிட்டதேவர்கள்‌ பலி பெறுவர்‌. 
காண்க கூற்நூர 


மேளதாளத்தோடு தீபாராதனை காட்டுதல்‌ இச்சுற்றில்‌ 
நிகழும்‌, 
ஐந்தாம்‌ கூற்றூ 

நிருத்த கீதத்தோடு வலம்வந்து தங்கக்கொடி மரத்தருகிலுள்ள 
மகாபலி பீடத்தில்‌ வழிபடுவர்‌. 
13 வேள்வி 

குமர விடங்கப்‌ பெருமான்‌ முன்புள்ள திண்ணையில்‌ நாள்‌ 
தோறும்‌ போற்றிமார்களால்‌ உதயமார்த்தாண்ட பூசைக்குப்‌ பின்னர்‌ 
*“கணபதி வேள்வி' ” வளர்க்கப்படுகிறது. 
தாரை வெண்ணி 

இது சிறப்பாகச்‌ செய்யப்‌ படுவதாகும்‌. இதற்குத்‌ தனிக்கட்‌ 
டணம்‌ உண்டு. வள்ளியம்மன்‌ கோயிலுக்கு வடக்கேயுள்ள வேள்விக்‌ 
கூடத்தில்‌ பட்டர்கள்‌. போற்றிமார்‌, முக்காணியர்களால்‌ இது 
தடத்தப்படுகிறது. 

வழக்கமான திருமுழுக்கிற்காக இரண்டு வெள்ளிக்‌ குடங்களும்‌ 
தாரை வேள்விக்காக, எட்டுத்‌ தங்கச்‌ செம்புகளால்‌ சூழப்பட்ட 
பெரிய தங்கக்‌ குடம்‌ ஒன்றும்‌ மேடையில்‌ வைக்கப்படுகின்றன. 
எட்டுத்‌ தங்கச்‌ செம்புகளும்‌ அஷ்ட வித்தியேசுவரரைக்‌ குறிக்கும்‌. 
வேள்வியின்‌ பின்‌ குடங்களிலுள்ள நீரினை மூலவருக்கு அபிடேகம்‌ 
செய்கின்றனர்‌. 
14 பாடல்‌ 


உதயமார்த்தாண்டம்‌, சாயரட்சை, அர்த்தசாமம்‌, ஏகாந்தம்‌ 
ஆகிய காலங்களில்‌ தீபாராதனை முடிந்தவுடன்‌ முக்காணியக்‌ 
கட்டியங்காரர்‌ மயில்‌ சின்ன முடைய வெள்ளித்‌ தடியை ஏந்தி 
முருகன்‌ புகழைக்‌ கூறுகிறார்‌. 


உதயமார்த்தாண்ட தீபாராதனைக்குப்‌ பின்‌ பஞ்சாங்கம்‌ படிக்‌ 
கப்படுகிறது. கட்டியம்‌ கூறி முடிந்தபின்‌ அத்யயனபட்டர்‌ வேதம்‌ 
ஓதுகிறார்‌. பின்னர்‌ ஓதுவார்கள்‌ பஞ்சபுராணம்‌ (தேவாரம்‌, திருவாசகம்‌, 
திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, புராணம்‌.) பாடி முருகன்‌ 
கோயிலாக விருப்பதால்‌ திருப்புகழ்‌ பாடி முடிக்கின்றனர்‌. 


58 


திருமுழுக்கு நடைபெறும்‌ போது வேதமந்திரங்கள்‌ ஒதுகின்‌ 
றனர்‌. ஓதுவார்கள்‌ திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழ்ப்‌ பாககள்‌ 
பாடுகின்றனர்‌. 


15 இசை, நடனம்‌ 


காலம்‌ பண்‌ கருவி நா யாம்‌ 
1 காலை காந்தாரம்‌ சச்சபுடம்‌ புஜங்கத்ராசம்‌ 
(பாம்பூர்வது) 
2 உச்சிக்‌ சீகாமரம்‌ சாசபுடம்‌ லலிதநிருத்தம்‌ 
காலம்‌ கும்ப 
வாத்தியம்‌ 
8 மாலை பஞ்சமம்‌ சிம்ம வாத்‌ கமலா வர்த்‌ 
4 அர்த்த தியம்‌ தகம்‌ 
.... சாமம்‌ | கெளசிகம்‌ பஞ்ச ,, ஸ்வஸ்திகம்‌ 
5 ஏனைய பஞ்ச வாத்‌ சந்த்யாதிருத்‌ 
காலங்கள்‌ தியம்‌ தம்‌ 


இக்கோயிலில்‌ தேவதாசி முறையிருந்த காலத்தில்‌ ஆடல 
(நிருத்தம்‌) இருந்தது. 


16 வாழ்த்தூ (ஸ்வஸ்தி பாடம்‌) 


மக்கள்‌ நீடு வாழ வாழ்த்துதல்‌ ஸ்வஸ்தி பாடமாகும்‌, திரும்‌ 
புகழ்‌ பாடி முடித்தவுடன்‌ சிவாச்சாரியார்‌ இறைவனுடைய மூல 
மந்திரத்தைச்‌ செபித்து சுளு கோதகம்‌ (குடங்கை நீர்‌) சமர்ப்பித்து 
“சர்வே ஜனா சுகினோ பவந்து”? (அனைத்து மக்களும்‌ வாழ்க) என 
இறைவனிடம்‌ வேண்டி விபூதி வழங்க வேண்டும்‌. இங்கு “லோக 
சீமஸ்தா” சுகினோ பவந்து£* (அனைத்துலகங்களும்‌ வாழ்க) என 
வாழ்த்துகின்‌ றனர்‌. 

மூலவர்‌ திருமுன்‌ போற்றிமாரால்‌ கேரள முறைப்‌ படி வலம்‌ 
புரிக்சங்கு நீர்‌ தெளித்துச்‌ சந்தனம்‌ வழங்கப்படுகிறது. சண்முகர்‌ முன்‌ 
சிவாச்சாரிகளால்‌ இலை விபூதி வழங்கப்படுகிறது. 


சிறப்பு வழிபாடு 
குட வழியாடு (கலச பூசை) 
பார்வதி அம்மனுக்கு முன்‌ காலை 10 மணி அளவில்‌ கலச 


பூசை நடைபெறுகிறது. கலச தீர்த்தத்தை மூலவருக்கு அபிடேகம்‌ 
செய்கின்றனர்‌. 


59 


கங்கை பூசை 

உச்சிக்‌ காலம்‌ முடிந்து கோயில்‌ கதவுகள்‌ தாளிடப்படு முன்‌ 
கடற்‌ கரையில்‌ மேள தாளங்களோடு சுத்தான்னம்‌ கங்கைக்குப்‌ 
(கடலுக்கு) படைக்கப்படுகிறது. 
ஒழுக்கு முழுக்கு (தாரா பிடேகம்‌) 

இது மூலவருக்கே நடை பெறுகிறது. உயரமான முக்காலியை 
மூலவரைச்‌ சுறறி நிறுத்தி முக்காலியின்‌ உச்சியில்‌ நடுவில்‌ துவாரம்‌ 
உள்ள வெளளிக்‌ கொப்பரையை வைக்கின்றனர்‌. கொப்பரையின்‌ 
துளை பெரிதாக இருப்பதால்‌ தர்ப்பைகளையிட்டு அடைத்து அக்‌ 
கொப்பரையில்‌ பாலை ஊற்றுகின்றனர்‌. சுமார்‌ ஒரு மணி நேரம்‌ 
பாலினை ஊற்றிக்‌ கொண்டேமிருப்பர்‌, இதனை நடத்தத்‌ திருக்‌ 
கோயிலுக்குக்‌ கட்டணம்‌ செலுத்த வேண்டும்‌. 
சங்குக்‌ திருமுழுக்கு A 

1008 சங்குகளில்‌ தீர்த்தத்தை நிரப்பிச்‌ செய்யப்படுவது சங்குத்‌ 
திருமுழுக்கு. இதற்குத்‌ தனிக்‌ கட்டணம்‌ உண்டு. சங்குகளைத்‌ 
தேவதானமே தந்து உதவும்‌. 
சிறப்பு அர்சுசனைகண்‌ 

: ஆறுமுகப்‌ பெருமானின்‌ ஆறு முகங்களுக்கு முன்பும்‌ ஆறுவாத்‌ 

தியார்கள்‌ (மந்திரம்‌ கூறுபவர்‌) நின்று ஆயிரம்‌ திரு நாமங்களைப்‌ 
பாட, சிவாச்சாரியார்கள்‌ அறுவர்‌ ஆறு முகங்களருகில்‌ அமர்ந்து மலர்‌ 
களிட்டு வழிபடுதல்‌ “ஆறு முக அருச்சணை'' எனப்படும்‌. 
இதற்குக்‌ கட்டணம்‌ உண்டு. தீபம்‌ போட இரண்டு லிட்டர்‌ நெய்யும்‌ 
நான்கு லிட்டர்‌ எண்ணெயும்‌ அணு அறையில்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 

ஆறு திரு முகங்களுக்கும்‌ ஆறு வகை உணவு படைக்கப்படும்‌. 
பின்‌ ஆறு கற்பூரத்‌ தட்டுகளில்‌ கற்பூரம்‌ ஏற்றி ஆறு முகங்களுக்கும்‌ 
தீபாராதனை காட்டுவர்‌. தேவதானத்தில்‌ பணம்‌ செலுத்தினால்‌ 
தேவ்தானமே ஆறுமுக்‌ அருச்சனையை நடத்திப்‌ பிரசாதங்கள்‌ 
வழங்கும்‌, 
இலட்ச அர்ச்சணை 

உதய மார்த்தாண்ட காலத்தில்‌ காலை 6 மணி முதல்‌ 6.30 
மணி வரை இலட்சார்ச்சனை செய்யத்‌ தனிக்கட்டணம்‌ உண்டு. 
சிறப்பு அங்கி 

மூர்த்திகளுக்குச்‌ சிறப்பாக வெள்ளி, தங்க அங்கி சாத்திப்‌ 
பார்க்கக்‌ கட்டணம்‌ வசூலிக்கின்றனர்‌. நிவேதனம்‌ படைக்கும்‌ 
செலவையும்‌ ஏற்க வேண்டும்‌. திரு V. K. வேலுச்சாமி (செயல்‌ 


60 


அலுவலர்‌] காலத்திலிருந்து. நாள்‌ தோறும்‌ “முழு அங்கிசாத்தப்‌ டு 
கிறது. காலை 11 மணிக்கு மூலவர்‌, சண்முகர்‌ முதலியோருக்குத்‌ 
தங்க அங்கி சாத்தி இரவு 8 மணிக்குக்‌ களையப்படுகிறது , 
அண்றூம்‌ இண்றும்‌ 

இரண்டாம்‌ வரகுணவர்மன்‌ காலத்தில்‌ திருச்செந்தார்க்‌ 
கோயிலில்‌ ஒரு நாள்‌ பூசைக்கு எனக்‌ கட்டளையிட்ட பொருள்களில்‌ 
சிலவற்றை இனறைய திட்டத்தோடு ஒப்பிட்டால்‌ இக்‌ கோயிலின்‌ 
வளர்ச்சி புலனாகும்‌. 
மந்திர பேதம்‌ 

திருச்செந்தூர்க்‌ கோயிலில்‌ மூலவருக்குப்‌ போற்றிகள்‌ மான 
சீகபூசை செய்வதால்‌ அவர்களது மந்திரங்களை அறிதல இயலாது. 

சண்முகருக்குப்‌ பட்டர்கள்‌ செய்யும்‌ பூசைமந்திரங்களை வின 

விய போது மந்திரங்கள்‌ இரகசியமானவை என்றும்‌ அவற்றின்‌ வேறு 
பாட்டினை வேண்டுமாயின்‌ கூறலாம்‌ என்கின்றனர்‌ . 


இலை ஷிரூதி, 

பன்னீர்‌ மரத்தின்‌ இலைகளில்‌ பன்னிரண்டு நரம்புஈளுள்ள 
இலைகளைத்‌ தேர்ந்து அதனுள்‌ விபூதியை வைத்து மடித்துக கட்டுக்‌ 
கட்டாக வைத்திருப்பர்‌. அறுமுகன்‌ தம்‌ பன்னிரண்டு கைகளாலும்‌ 
இலை விபூதியை விசுவாமித்திரருக்குக்‌ காசநோய்‌ நீங்க வழங்கினார்‌ 
என்பர்‌. பன்னிரண்டு கைகளின்‌ நினைவாகப்‌ பன்னிரண்டு தரம்பு 
களுள்ள இலை தேர்ந்தெடுக்கப்‌ படுகிறது. 

இவ்வூரில்‌ தேவர்கள்‌ பஸ்னீர்‌ மரங்களாக நின்றனர்‌ என்கிறது 
தலபுராணம்‌. ஆனால்‌ இங்கு இப்போது இம்மரங்கள்‌ மிகுதியாக 
இல்லை. அண்மையில்‌ உடன்குடி என்னும்‌ ஊரிலிருந்து பன்னீர்‌ 
இலைகள்‌ பெறப்படுகின்‌ றன. 


இலை விபூதியை இலைகளோடு உட்கொள்ளலாம்‌. அபி நவ 

குப்தர்‌ ஏவலால்‌ காசநோய்‌ பெற்று வருந்திய ஆதிசங்கரர்‌ இங்கு. 
வந்து இலை விபூதியை உட்கொண்டே காசநோய்‌ நீங்கப்‌ பெற்றார்‌ 
என்பர்‌. 

** நின்‌ இலை விபூதியைக்‌ கண்டால்‌ கால்கை 

வலிப்பு, காசம்‌, கயம்‌, குட்டம்‌ முதலிய 

நோய்கள்‌ நீங்கும்‌. பூதம்‌, பிசாசு, 

தீவினை யாவும்‌ விட்டு ஓடும்‌” -சுப்பிரமணியபுயங்கம்‌ 
இலை விபூதி காசத்திற்குக்‌ கைகண்ட மருந்து. இவ்விலையின்‌ 
மருத்துவப்‌ பயன்‌ ஆராய்தற்குரியது. 


61 


மூத்திரைகள்‌ 
முத்திரைகள்‌ பற்றித்‌ திரு. சண்முககந்தரபட்டர்‌ கூறுவதாவது; 
“முத்திரை என்னும்‌ வடசொல்‌ தமிழில்‌ 
அவிநயம்‌ செய்தல்‌ என்னும்‌ பொருளில்‌ 
வரும்‌, நாள்‌ வழிபாட்டில்‌ மந்திரங்‌ 
களோடு காட்டப்படும்‌ முத்திரைகள்‌ முப்பத்தாறு ஆகும்‌. '” 
இ பூசனையுரியும்‌ இனத்தவர்‌ 
இத்திருக்கோயிவில்‌ வள்ளி, தெய்வயரனை, மூலவர்‌ கோயில்‌ 
கட்குப்‌ போற்றிமாரும்‌ ஆறுமுகப்‌ பெருமான்‌, நடராசர்‌, சனீசுவரர்‌ 
கோயில்‌ கட்குச்‌ சிவாச்சாரியார்களும்‌ பூசை செய்கின்றனர்‌. 

வடக்குச்‌ சுற்றாலையில்‌ அமைந்துள்ள வேங்கடாசலப்‌ பெருமாள்‌ 
கோயிலில்‌ சீவைணைவ ஆச்சாரியார்கள்‌ பூசை செய்கின்றனர்‌. 
கோயில்‌ திருப்பணி செய்த மெளானசாமி, காசிசுவாமி, வள்ளி 
தாயக சுவாமி, ஆறுமுக சுவாமி சமாதிகளிலும்‌ இடும்பன்‌ கோயிலிலும்‌ 
ஓதுவார்‌ இனத்தவர்‌ பூசை செய்கின்றனர்‌. 

இத்திருக்‌ கோயிலைச்‌ சேர்ந்த வெயிலுகந்தம்மன்‌ கோயிலில்‌ 
பாரிசைவர்‌ (உவச்சர்‌) பூசை செய்கின்றனர்‌. வள்ளி குகையில்‌ திரிசுதந்‌ 
திரர்‌ பூசை செய்கின்‌ றனர்‌, 
போற்றி மாம்‌ 

மூலவருக்கு பூச செய்யும்‌ போற்றிமார்‌ மத்துவ அத்‌ 
துவைத இனத்தவர்‌. தென்கன்னட மங்களூர்‌ வட்டாரத்தைச்‌ 
சார்ந்த மங்களபுரத்தைச்‌ சேர்நதவர்‌. இவர்கள்‌ இக்‌ கோயிலில்‌ 
பூசையை ஏற்றுக்‌ கொண்ட காலம்‌ பற்றிப்‌ பலவிதமான கருத்துக்கள்‌ 
கூறப்படுகின்றன. 

1. மகாராசா மார்த்தாண்டவர்மா (கி. பி, 1729 1758) 
இவர்களைக்‌ கொண்டுவந்து இக்‌ கோயிலின்‌ பூசைக்கு அமர்த்தினார்‌ 
என்கிறார்‌ ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌. 

2. திருமலை நாயக்கரின்‌ (கி.பி. 1638 -- 1659) முதலமைச்‌ 
சரான தளவாய்‌ இராமப்பையன்‌ கி.பி. 17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
மலபாரைப்‌ பிடித்தார்‌. அங்கு வாழ்ந்த போற்றிமார்களைக கொண்டு 
வந்து அவரே மூலவர்‌ பூசைக்கு ஏற்பாடு செய்தார்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகிறார்‌ ஜே. எம்‌. எஸ்‌. 

3. ஒரு காலத்தில்‌ மலையாள அரசர்‌ (பெயர்‌ குறிப்பிடப்‌ பட 
வில்லை) திருச்செநதூருக்கு வந்தார்‌, உச்சிக்காலம்‌ மூடிந்து கதவு 
தாளிடப்பட்டிருந்தது. கதவைத்‌ திறக்குமாறு கூறினார்‌. பட்டர்‌ 
கள்‌ மறுத்தனர்‌. அரசருடன்‌ வந்திருந்த போற்றி ஒருவர்‌ குவைத்‌ 


62 


திறந்து. மூலவருக்குப்‌ பூசை செய்தார்‌. எந்‌ நாளும்‌ சச்சரவின்றிப்‌ 
பூசை நடைபெற வேண்டி மூலவர்‌. வள்ளி, 'தெய்வயானை கோயில்‌ 
களில்‌ போற்றிமார்‌ பூசை செய்ய வேண்டுமென்றும்‌ மற்றப்‌ பூசை, 
களை வழக்கம்‌ போலப்‌ பட்டர்களே செய்யலா மென்றும்‌ ஏற்பாடா 
யிற்று, 

4. 143 ஆண்டுகளுக்கு முன்‌ இக்கோயில்‌ அறங்காவலராக 
இருந்த தளவாய்‌ குமாரசாமி முதலியார்‌ திரிசுதந்திர ரோடு 
கொல்லம்‌ 1020 . ஆம்‌ ஆண்டு .மகர மாதம்‌ 15 ஆம்‌ நாள்‌ செய்து 
கொண்ட ஒப்பந்தப்படி போற்றிகள்‌ கொண்டு வரப்பட்டனர்‌ 
என்கிறார்‌ திரு. முதலாளி ஐயர்‌. 
போற்றிமாம்‌ பூசை மூறை 

நாள்‌ வழிபாட்டில்‌ போற்றிமார்‌ இரு பிரிவினராகப்‌ பணி 
புரிகின்றனர்‌. அபிடேகம்‌ ஆரர்தனை நிகழ்த்தும்‌ போற்றிமார்‌ 
“மேல்‌ சாந்திப்‌ போற்றிமார்‌' என்றும்‌, அபிடேகத்திற்குக்‌ கடற்‌ 
கரைக்‌ கிணற்றிலிருந்து தண்ணீர்‌ கொணர்தல்‌, நைவேத்தியம்‌ 
சமைத்தல்‌, சீபலியைத்‌ தூக்கி வலம்‌ வருதல்‌, மூலவர்‌ முன்‌ விபூதிப்‌ 
பிரசாதம்‌ வழங்குதல்‌ முதலிய பணிகளைச்‌ செய்பவர்‌ “கீழ்‌ சாந்திப்‌ 
போற்றிமார்‌' என்றும்‌ வழங்கப்படுகின்றனர்‌. முறை வைத்துப்‌ பணி 
செய்கின்றனர்‌. 

மேல்‌ சாந்திப்‌ போற்றிமாரில்‌ ஒருவர்‌ பணி ஓய்வு பெறும்‌ 
பொழுது கீழ்சாந்தியினரில்‌ முது நிலை (56௦ார£)) யுற்ற ஒருவர்‌ 
பதவி உயர்வு பெற்று மேல்‌ சாந்திப்‌ போற்றியாகிறார்‌. 

இப்‌ போற்றிமார்‌ மூலவர்‌ பூசை முறையின்‌ போது ஐந்து 
நாட்களும்‌ கோயிலிலேயே தங்கியிருப்பர்‌. மூலவர்‌ பூசை முறை 
தவிர உதவியாக ஐந்து நாட்களும்‌, பிள்ளையார்‌ முறை ஜந்து 
நாட்களும்‌, அம்மன்‌ கோயில்‌ முறை ஐந்து நாட்களுமாக மாதத்தில்‌ 
இருபது நாட்கள்‌ பணி புரிகின்றனர்‌. 
கீழ்சாந்திப்‌ போற்றிக்‌ 

மாதம்‌ முப்பது நாட்களும்‌ விபூதிப்‌ பிரசாதம்‌ வழங்குவர்‌ 
அபிடேக நீர்‌ கொணர்வர்‌. சீமலி சுமப்பர்‌, மூலவர்க்கு மடைப்பள்ளி 
வேலை செய்து நிவேதனம்‌ சமைப்பர்‌. 


சிவாச்சாரியார்‌ (பட்டர்கள்‌) 

இவர்கள்‌ ஆறுமுக நயினார்‌, நடராசர்‌, வீரபாகு மூர்த்தி, சனீ 
.சுவரர்‌, வைரவர்‌ ஆகிய கோயில்களில்‌ பூசை செய்கின்றனர்‌: 
திருவிழாக்களுக்குக்‌ காப்புக்‌ கட்டும்‌ உரிமை இவர்களிடமே 
உள்ளது. 


ச்‌ 


63 


பண்டாரகத்தவர்‌ என்னும்‌ சொல்‌ சிதைந்து பண்டாரத்தார்‌ 
ஆகி ணகரம்‌ டகரமாகி பட்டாரத்தார்‌, பட்டாரர்‌, பட்டர்‌ 
ஆயிற்று எனபர்‌. இவர்களை* ஸ்தானத்தார்‌” என்பர்‌. 


“பராசர முனிவரின்‌ மக்கள்‌ அறுவருமே ஆறுமுக தயினாருக்‌ 
கும்‌ மூலவருக்கும பூசை யாற்றி வந்ததாகத்‌ தெரிகிறது. இப்பவும்‌ 
ஆறு பட்டர்களுககுத்‌ தான்‌ முறை வகுக்கப்பட்டு ஆறு முறை 
யாகவே வழி வழி வந்து கொண்டிருக்கின்றது என்பர்‌, 


ஒரு முறைகாரர்‌ குடும்பத்தில்‌ சூதகம்‌ (தீட்டு) ஏற்பட்டால்‌ 
அவர்‌ முறையைப்‌ பார்ப்பதற்காக ஏழாம்‌ பங்கு ஏற்பட்டது என்பர்‌, 


தமிழ்‌ மாதம்‌ ] ௨ தொடங்கி முறை வைத்துப்‌ பூசை செய்கின்‌ 


றனர்‌. 


பாற்‌ லைணால ட ஆரச்சாரியாக்‌ 

இங்குள்ள வேங்கடாசலப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ பணிபுரியும்‌ 
ஆச்ச ரரியாாகள நாயக்க மனனர்‌ காலத்தில்‌ நியமனம்‌ பெற்றதாகக்‌ 
கூறப்படுகிறது. 
ஒகுடபவார்கன்‌: 

இவர்கள இக்கோயிலைச்‌ சுற்றியுள்ளனவும்‌ இக்கோயிலுக்குப்‌ 
பாத்தியப்பட்டதுமான கோயில்களில்‌ பூசாரிகளாகப்‌ பணியாற்று 
வதோடு பூப்புண்டாரங்களாகவும்‌, தேவாரம்‌, திருப்புகழ்‌ ஓது 
பவர்களாகவும்‌ பணிபுரிகின்றனர்‌. 


மூப்பண்டாரங்கண்‌ 

ட இவ்வூரில்‌ ஏறத்தாழ நாற்பது குடும்பங்களைச்‌ சேர்ந்த ஓது 
வார்கள்‌ பூக்கட்டும்‌ தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. திருவாவடுதுறை 
ஆதினத்தார்‌ ஆவுடையார்‌ குளத்திற்கு மேற்கே தத்தவனங்களை 
அமைத்து :இவர்கட்குப்‌ பகுத்துக்‌ கொடுத்திருந்தனர்‌. பூமாலை 
தொடுப்பவர்‌ 'இருவகையினராகப்‌ பணிபுரிகின்றனர்‌. கோயிலிலிருந்து 
சோற்றுக்கட்டி பெறுபவரென்றும்‌, ரொக்கப்‌ பணம்‌ பெறுபவரென்றும்‌ 
அவரைப்‌ பிரிக்கலாம்‌. 

காலையிலே பூ மாலைகளைச்‌ சேர்க்கும்‌ பொறுப்புடைய ஓது 

ஊர்களைப்‌ “படுக்கை முறை ஓதுவார்‌ என அழைப்பர்‌. ஒவ்வொரு 
தாளும்‌ ஒருவர்‌ பொறுப்பாவார்‌. 


64 


ரொக்கம்‌ பணம்‌ பெறுபவர்‌: 

சோற்றுக்கட்டி பெறுபவர்களால்‌ நறுமணமுள்ள மாலைகளை 
அளிக்க இயலவில்லை. ஆகவே பதினெட்டுஆண்டுகளுக்கு முன்‌ நாள்‌ 
தோறும்‌ பணம்‌ கொடுத்து பூமாலைகளைப்‌ பெறத்‌ திருக்கோயிலாம்‌ 
ஏற்பாடு செய்துள்ளனர்‌ 
தெவாரம்‌, திருங்படுகழ்‌ பாடுவோர்‌ 

இக்கோயிலில்‌ தேவாரம்‌, திருப்புகழ்‌ பாடுவதற்கென முன்பு 
எட்டுக்‌ குடும்பத்தினரே இருந்தனர்‌. இன்று ஐந்து குடும்பத்தினரே 
உள்ளனர்‌. 
தேவார மூறைகமரர்‌ : இருவர்‌ 
திருப்புகழ்‌ முறைகாரர்‌ : மூவர்‌ 

இவர்களது ஊதியம்‌ சோற்றுக்‌ கட்டிகளாகவே வழங்கப்படு 
கிறது. தேவாரம்‌ பாடுவோம்‌ காலையில்‌ ஆறுமுகப்‌ பெருமானுக்குப்‌ 
படைக்கப்படும்‌ சிறுபருப்புக்‌ கஞ்சியும்‌ பன்னிரண்டு கட்டிச்‌ சோறும்‌ 
பெறுகிறார்‌. 


திருப்புகம்‌ பாடுவோர்‌ ஒரு நாளைக்குச்‌ சோற்றுக்கட்டிகள்‌ 
எட்டும்‌ மாலையில்‌ வீரபாகு மூர்த்திக்குப்‌ படைக்கப்படும்‌ பிட்டமு 
தில்‌ அரைப்படியும்‌ பெறுகிறார்‌. 
தேவார கோஷ்டி: 

முறைப்படி இசைபயின்றவர்களைத்‌ திருக்கோயிலில்‌ நிய 
மனம்‌ செய்ய வேண்டுமென்ற திட்டத்தின்‌ படி கி.பி. 1960 ஆம்‌ 
ஆண்டில்‌ பலர்‌ நியமனம்‌ பெற்றுள்ளனர்‌. 

இவர்கள்‌ காலையில்‌ உள்ளூர்ச்‌ சிவன்‌ கோயிலிலும்‌ இரவில்‌ 
7 மணி முதல்‌ 8 மணி வரை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிகோயி 
லிலும்‌ பாடுகின்றனர்‌. 
இராக்காலப்‌, பாடகர்‌ 

இரவில்‌ ஏகாந்த காலத்தில்‌ திரிசுதந்திரர்‌ முறை வைத்து 
தம்புரா சுருதியுடன்‌ பாடிவருகின்றனர்‌. பள்ளியறைமில்‌ நலுங்குப்‌ 
பாடலும்‌ ஊஞ்சல்‌ பாட்டும்‌ பாடுகின்றனர்‌. 
முக்காணியர்‌ 


இவர்களை வடமொழியில்‌ ' 'திரிசுதந்திரர்‌'” என அழைப்பர்‌. 
கோயில்‌ பொறுப்பு முழுவதும்‌ ஒரு காலத்தில்‌ இவர்களிடமே 
இருந்தது. இவர்கள்‌ ““ஸ்தலத்தார்‌'” என்றும்‌ பெயர்‌ பெறுவர்‌. 
அன்பர்களிடமிருந்து கட்டளைப்‌ பணம்‌ . வசூலித்து அன்பர்‌ குறிப்‌ 


65 


பிடும்‌ நாளில்‌ அருச்சனை செய்து விபூதிப்பிரசாதம்‌ அனுப்பி வைப்‌ 
பதால்‌ **கட்டளை ஐயர்‌”? என்றும்‌ பெயர்‌ பெறுவர்‌. *“தில்லை மூவா 
மிரவர்‌, செந்தில்‌ ஈராயிரவர்‌”? என்ற பழமொழி வழங்குவதால்‌ 
இக்கோயிலில்‌ ஒரு காலத்தில்‌ ஈராயிரம்‌ முக்காணியர்‌ பணிசெய்து 
வந்தனர்‌ என்பதை அறிகிறோம்‌, திரிசுதந்திரரும்‌, பாலசுப்பிரமணி 
யரும்‌ வேறல்லர்‌ எனச்‌ * “சுப்பிரமணிய பராக்கிரமம்‌” என்னும்‌ நூல்‌ 
இயம்பும்‌. 
வரலாறு 

கங்கைக்‌ கரையில்‌ தவம்‌ செய்து கொண்டிருந்த முனிவர்கள்‌ 
இவர்கள்‌ என்றும்‌, பிரமனிடமிருந்து மண்ணுலகு, விண்ணுலகு, 
சத்திய உலகு ஆகிய மூன்று உலகங்களிலும்‌ சுதந்திரமாக வாழும்‌ 
வரம்‌ பெற்றனர்‌ என்றும்‌ திருச்செந்தூர்த்‌ தலபுராணம்‌ கூறும்‌. 

தண்பொருறைக்‌ கரையினிலே தவமியற்றிக்‌ கொண்டிருந்த 
எழுபத்தெண்ணாயிரம்‌ முனிவரில்‌ ஈராயிரவர்‌ திருச்செந்தூரில்‌ 
குடியேறினர்‌ என்பர்‌. 

கொற்கையை ஆண்ட பாண்டியர்‌, முக்காணியர்களைச்‌ 
சுப்பிரமணிய சுவாமி கோயிலில்‌ பணி செய்ய அமர்த்தினர்‌ என்ற 
குறிப்பினால்‌ நெடுங்காலத்துக்கு முன்பே இவர்கள்‌ இவ்வூரில்‌ குடி 
யேறியுள்ளமை புலனாகும்‌, 

முருகன்‌ சூரபன்ம3னாடு போரிட இவ்வூருக்கு வந்த காலத்‌ 
திலேயே தாமும்‌ முருகன்‌ பணிசெய்ய வந்ததாகக்‌ கூறுகின்றனர்‌. 


பாணிகள்‌ 

நாள்‌ வழிபாட்டில்‌ இவர்கள்‌ ஆற்றிவரும்‌ பணிகளாவன: 
அணிகலன்கள்‌ மற்றும்‌ பாத்திரங்களைக்‌ கருவூலத்திலிருந்து எடுத்துக்‌ 
கொடுத்தல்‌, திரும்ப வாங்கி வைத்தல்‌, பஞ்சாங்கம்‌ படித்தல்‌, 
கட்டியம கூறுதல்‌, மடைப்பள்ளியில்‌ சண்முகருக்கு நிவேதனம்‌ 
சமைத்தல்‌, செந்தில்நாயகரை அன்போடு சுமந்து உலாவருதல்‌, 
திருமேனி காவல்‌, சந்தனம்‌ அரைத்தல்‌, அருச்சனை மந்திரம்‌ 
கூறுதல்‌, வழிகாட்டுதல்‌ மற்றும்‌ கட்டளைகளை நிறைவேற்றுதல்‌. 
கெசட்டு கூறும்‌ செய்தி 

திருநெல்வேலிக்‌ கெசட்டு இவர்களுக்கும்‌ கோயிலுக்குமுள்ள 
தொடர்பு பற்றிக்‌ கூறுவதாவது; 

*“முக்கரணியப்‌ பிராமணர்‌ திருச்செந்தூரில்‌ ஆயிரவருக்குக்‌ 
குறையாத எண்ணிக்கையுடையவர்‌ வாழ்கின்றனர்‌. அவர்கள்‌ 
சுப்பிரமணியர்‌ கோயிலுடன்‌ ஆர்வத்தோடு தொடர்பு கொண் 


66 


டுள்ளனர்‌.  திழுச்செந்தூருக்குச்‌ சுப்பிரமணியர்‌ வந்த போது 
இரண்டாயிரம்‌ முக்காணியக்‌ குடும்பத்தினரைத்‌ தனது திருப 
பணிக்காக அழைத்து வந்தார்‌. இவர்கள்‌ கட்டளைப்‌ பணம்‌ 
வசூலித்து வெளியூர்‌ அன்பரது நேர்த்திக்‌ கடன்களைச்‌ செலுத்து 
கின்றனர்‌. மலையாளிகளைப்‌ போல முன்குடுமி வைத்துள்ளனர்‌. 
நாடு முழுவதும்‌ சுற்றி அலைந்து திருவிழாக்களுக்கு வேண்டிய 
பணம்‌ வசூலிக்கின்றனர்‌, இவர்களது பணி பயன்‌ கருதியதே 
என்பதில்‌ ஐயமில்லை. பொதுவாக இவர்கள்‌ வசதி படைத்தவர்கள்‌. 
ஆயினும்‌ ஆங்கிலக்‌ கல்வியில்‌ கவனம்‌ செலுத்துதல்‌ அவசியமான 
தாகும்‌"* 
தமிழரே 

திருநெல்வேலிக்‌ செசட்டு இவர்கள்‌ மலையாளிகளைப்‌ போல 
முன்குடுமி வைத்துள்ளனர்‌ என்பதாலும்‌, இல்லம்‌” என்ற சொல்‌ 
மலையாளக்‌ குடும்பத்தின்‌ பெயராகும்‌ என்பதாலும்‌ இவர்களைக்‌ 
கேரள நாட்டினர்‌ எனக்கருதுவாருமுளர்‌, ஆனால்‌ இவர்களது 
பழக்கவழக்கங்கள்‌ தமிழரது பழக்கவழக்கங்களேயாகும்‌. எடுத்துக்‌ 
காட்டாகத்‌ திருமணத்தில்‌ தாலி கட்டும்போது குரவையொலி 
எழுப்புதலைக்‌ கூறலாம்‌, 
கட்டியம்‌ கூறுவோர்‌ 

முக்காணியர்‌ மூன்று குடும்பத்தினர்‌ கட்டியம்‌ கூறும்‌ பணியில்‌ 
ஈடுபட்டுள்ளனர்‌. ' 
தேவதாசிகண்‌ 


திருச்செந்தூர்க்‌ கோயிலின்‌ நாள்‌ வழிபாட்டிலும்‌ திருவிழாக்‌ 
களிலும்‌ இவர்கள்‌ இடம்‌ பெற்றிருந்தனர்‌. மன்னனை மகிழ்விக்க 
விறலியர்‌ ஆடிவந்ததுபோல்‌ இறைவன திருமுன்பும்‌ ஆடல்‌ நிகழ்த்‌ 
தினர்‌. “அரசரின்‌ அரண்மனைகளில்‌ அரசனைப்‌ பாட்டாலும்‌ 
கூத்தாலும்‌ மகிழ்விக்கும்‌ மகளிர்‌ பலர்‌ இருந்தனர்‌. அவ்வாறே 
ஆலயங்களிலும்‌ அவ்வகை மகளிர்‌ பலர்‌ இருந்தனர்‌”? என்கிறார்‌ 
ந. சி. கந்தையா, (தமிழர்‌ சமய வரலாறு) உதய முறைக்காமி, 
எட்டுக்குடிக்காரி என இரு பிரிவினராய்ப்‌ பணி புரிந்தனர்‌. 
மற்றுமொரு கதை 

திருச்செந்தூரில்‌ வாழ்ந்த தேவதாசி ஒருத்தி முருகப்பெருமா 
னிடம்‌ மிகுந்த பக்தியோடு பணி செய்து வந்தாள்‌. ஒருநாள்‌ 
பள்ளியறையில்‌ பாடி முடித்து வீடு திரும்பினாள்‌. ஏராளமான 
அணிகள்‌ அணிந்திருந்தாள்‌. அவளது அணிகளைக்‌ கவர எண்ணிய 


67 


கயவர்‌ இருவர்‌ அவளைப்‌ பின்‌ தொடர்ந்தனர்‌. அதை அறியா; 
அமமையார்‌ வெற்றிலைக்‌ காம்பைச்‌ கிள்ளி “முருகா” ” என்று கூறி: 
பின்னால்‌ எறிய, அக்காமபு வேலாக மாறி அக்கயவர்களைக்‌ கொன்ற 
அவ்வம்மையாரைக்‌ காத்தது. 
காணியாச்சி 

காலையில்‌ நடை திறக்கும்‌ போது சங்கு ஊதுதல்‌, தேவாரம்‌ 
பாடி முடிந்தபின்‌ சங்கு ஊதுதல்‌, திருமுழுக்கு நேரத்தில்‌ சேகண்டி தட்‌ 
இதல்‌, சீபலி எழுந்தருளும்‌ போது செண்டை அடித்தல்‌ மற்றும்‌ பஞ்ச 
வாத்தியங்கள்‌ முழக்குதல்‌; திருமுழுக்குக்‌ கேளிக்கை (ஆடல்‌) யின்‌ 
போது மத்தளம்‌ வாசித்தல்‌, கலச பூசை, தீபாராதனையின்‌ போது 
தாளம்‌ தட்டுதல முதலிய பணிகளை முறை வைத்துச்‌ செய்கின்றனர்‌. 
மூறை பல்‌ ன ட பய 
இவர்கள்‌ நான்கு பங்காளிகள்‌. தமிழ்‌ மாதத்‌ தொடக்கத்திலீ 
ருந்து ஆளுக்கு எட்டு நாட்கள்‌ பணி செய்கின்றனர்‌. இத்திருச்‌ 
கோயிலைச்‌ சேர்ந்த வெயிலுகந்தம்மன்‌ கோயில்‌ பூசாரிகளாகவும்‌ பணி 
புரிகின்றனர்‌. 
மனம்‌ ்‌ 
நாதசுர இசை இசைப்பவரைக்‌ கோயில்‌ பதிவேடு இவ்வாறு 
குறிப்பிடுகிறது. இங்கு வழிவழி மேளம்‌, சிறப்பு மேளம்‌ என இரு 
வகையினர்‌ உள்ளனர்‌. 
சமையப்பவர்‌ 

ஆறுமுகப்‌ பெருமானுக்கு முக்காணியரே நைவேத்தியம்‌, மற்‌ 
றும்‌ பலகாரம்‌ சமைக்கின்றனர்‌. தெத்தியான முறை, பலகார முறை 
கிடாரம்‌ பூச்சு முறை, சந்தனம்‌ அரைத்தல்‌ முறை ஆகியவற்றை 
முறை வைத்துச்‌ செய்து வருகின்றனர்‌. திருமஞ்சன நீர்‌ (சண்முகர்‌ 
மற்றும்‌ சற்றுத்தேவர்கட்கு) சுமந்து வருதலும்‌ இவர்கள்‌ பணி. 
நட்டுவன்‌ தாணம்‌ 

தேவ தாசி முறை ஒழிக்கப்பட்ட பின்னரும்‌ நட்டுவன்‌ தாளம்‌ 
தொடர்கிறது. திருமுழுக்கின்‌ பேரது பாடுதல்‌, சீபலி ஐந்தாம்‌ 
சுற்றில்‌ கைத்தாளம்‌ அடித்தல்‌, திருவிழாக்‌ காலத்தில்‌ (தேவதாசி 
களுக்குப்‌ பதிலாக) ஆடுதல்‌ ஆகிய பணிகள்‌ செய்கின்றனர்‌. 

பிறபணியானர்‌ 

துய்புரவுப்பணி 

இருபத்து நான்குபேர்‌ கோயிலினுள்‌ இப்பணி செய்கின்றனர்‌. 
கிருமுழக்கு அறை 

திருமுழுக்குக்குரிய இளநீர்‌, பழம்‌, எண்ணெய்‌, தைலம்‌, தேன்‌ 

முதலியவற்றை எடுத்துக்‌ கொடுப்பதோடு பரிவட்டம்‌, பட்டாடை 
முதலிய ஆடைகளையும்‌ கொடுத்து வரும்‌ பணி செய்பவர்‌ . 


68 


ராமா வியப்பார 

நிவேதனத்திற்குரிய பிட்டமுது, தேங்குழல்‌, அப்பம்‌ ஆகிய 
வற்றிற்காகப்‌ பச்சரிசியினை உரலிலிட்டு இடித்து மாவாக்கிக்‌ 
கொடுப்பவர்‌. ஒரு நாளைக்கு ஐந்துபடி அரிசி இடிக்கப்படுகிறது . 
முறைக்காமி 

தேவதாசிகள்‌ செய்து வந்த அலகிடும்‌ (பெருக்கும்‌) பணியை 
இன்று பதினாறு பேர்‌ செய்து வருகின்றனர்‌. கைவிளக்கேந்திச்‌ 
செல்லும்‌ பணியும்‌ செய்கின்றனர்‌. 
காவல்காரரர்‌ 

பாத்திரங்கள்‌, விளக்குகள்‌ ஆகியவற்றைத்‌ துடைத்துக்‌ 
கொடுக்கும்‌ பணியினை இருவர்‌ செய்து வருகின்றனர்‌. 
தீபம்‌ 

விளக்குகளுக்குத்‌ திரியிட்டு எண்ணெய்‌ ஊற்றி ஏற்றி வைப்‌ 
பவர்களைப்‌ *பலவேலை” என அழைக்கின்‌ றனர்‌. 

மின்‌ விளக்குகளும்‌ ஒலிபெருக்கியும்‌ தனித்‌ துறையின்‌ பொறுப்‌ 
பிலுள்ளன. 
யானை மாவுத்தர்‌ 

இருவர்‌ பணிபுரிகின்றனர்‌. ஆண்யானை யொன்றும்‌, பெண்‌ 
யானை யொன்றும்‌ இவர்கள்‌ பொறுப்பிலுள்ளன . நாடோறும்‌ காலை 
யிலும்‌ மாலையிலும்‌ யானைகளைக்‌ கோயில்‌ வாசலில்‌ நிறுத்துதல்‌, 
திருவிழாக்காலத்தில்‌ சப்பரத்தின்‌ முன்‌ யானைகளை நடத்திச்‌ செல்லு 
தல்‌ இவர்கள்‌ பணி. 
யல்லக்குச்‌' ௬மை 

நாள்‌ வழிபாட்டிலும்‌ திருவிழாக்‌ காலங்களிலும்‌ செந்தில்‌ 
நாதரைச்‌ சுமக்கும்‌ முக்காணியர்‌ “*சீர்பாதம்‌'' எனப்பெயர்‌ பெறு 
கின்றனர்‌. பணிக்கேற்ற அளவு ஊதியம்‌ பெறுகின்‌ றனர்‌. 
யூரோகிகும்‌ 

தானம்‌ பெறுதல்‌, வள்ளி, தெய்வயானை திருமணக்காலங்‌ 
களில்‌ மந்திரம்‌ கூறி மணமுடித்தல்‌ முதலிய பணிகளைச்‌ செய்து 
வருகிறார்‌. 
சாஸ்திரி 

ஐப்பசி மாதம்‌ துலாபுராணம்‌ (மாகபுராணம்‌) படித்தல்‌ 
இவரது பணி 
கொக்கணார்‌ 

சப்பரங்கள்‌ கட்டுதல்‌ இவர்‌ பணி. 


69 


சாம்பிராணிப்‌ பணிவிமை 

வளளியம்மன்‌, தெய்வயரனையம்மன்‌ கோயில்களின்‌ முன்‌ 
சாம்பிராணி தூபம்‌ போடும்‌ பணியினைச்‌ செய்து வருகின்றனர்‌, 
திருக்கோயில்‌ நிர்வாகம்‌ சரம்பிராணியைக்‌ கொடுத்து வருகிறது. 


நாழிக்கிணறு நுடப்புரவு 
இப்பணியினைச்‌ செய்து வருகிறார்‌ ஒருவர்‌. 


கண்ணீர்ப்‌ பந்தல்‌ 
பழைய தேவதான அலுவலகத்திற்கு எதிரேயுள்ள தண்ணீர்ப்‌ 
பந்தலில்‌ இருவர்‌ பணிபுரிகின்றனர்‌. 


ம ஈயா 

மணியடிக்‌ காவலர்‌ இருவர்‌ மூன்று திங்கள்‌ பணிபுரிவர்‌. 
ஏனனயவர்‌ முறைவந்ததும்‌ இவர்கள்‌ வேறு இடங்களுக்கு மாற்றப்‌ 
படுவர்‌, 
விதாயகர்‌ 

நித்திய, நைமித்திகங்களுக்குரிய நல்ல வேளையை நிச்சயித்தல்‌ 

திருக்கோயில்‌ நாட்குறிப்பு ஆயத்தம்‌ செய்தல்‌ முதலியன இவரது 
முக்கிய திருப்பணி. 
திருவாபரணம்‌ 

நகைப்‌ பொறுப்பினை ஏற்றுக்‌ கண்காணிப்பவர்‌ பதினாறு 
பேர்‌ உள்ளனர்‌. இவர்க ளனைவரும்‌ முக்காணியரே. 


யாரை_ப்ரர 

நிவேதனத்தை மடைப்பள்ளியிலிருந்து இறைவன்‌ திருமுன்‌ 
சேர்ப்பவர்‌. 
பிச்சைப்‌ பால்‌ 

உச்சிக்காலத்‌ திருமுமுக்குக்குரிய பாலினை ஊரினுள்‌ மாடு 
வளர்க்கும்‌ வீடுகளுக்குச்‌ சென்று சேகரித்துக்‌ கொடுப்பவர்‌ இப்‌ 
பெயர்‌ பெறுகிறார்‌. ஆறுமாதங்களுக்‌ கொருவரா க ஓதுவார்‌ இருவர்‌ 
பணீபுரிகின்‌ றனர்‌. இதற்காகத்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தார்‌ 
ஊதியமளிக்கின்றனர்‌. இப்பணி இப்போது தொடர்வதாகத்‌ தெரிய 
வில்லை, அபிடேகப்‌ பாலினைச்‌ சேகரிக்க உள்துறைக்‌ கண்காணிப்‌ 
பாளர்‌ அறையில்‌ ஒரு பாத்திரம்‌ வைத்தால்‌ பக்தர்கட்கு வசதியாக 
இருக்கும்‌ 


70 


காணாவகதிஙப்பிள்‌ ணை 

ஊருக்குப்‌ பெரியவர்‌ இவ்வாறு அழைக்சப்படுகிறார்‌. சுவாமி 
எழுந்தருளும்‌ காலத்தில்‌ உடன்‌ சென்று சண்டை சச்சரவு வராமல்‌ 
பாதுகாப்பவர்‌ இவர்‌. 


சாரங்கி 


சாரங்கி என்னும்‌ இசைக்கருவியை மீட்டித்‌ தேவாரம்‌ பாடு 
பவர்‌ சாரங்கி ஓதுவார்‌ எனப்படுவார்‌, திருமுழுக்கின்‌ முடிவில்‌ 
குமரவிடங்கப்‌ பெருமான்‌ திருமுன்‌ இன்று சுருதிப்‌ பெட்டியுடன்‌ 
பாடிவருகிறார்‌. சாரங்கிக்குப்‌ பதில்‌ சுருதிப்‌ பெட்டி இப்போது இடம்‌ 
பெற்றுள்ளது. 
சமித்து அணிங்பாவள்‌ 
வேள்விக்குரிய அரசமரச்சுள்ளிகள்‌, மாவிலை, தர்ப்பை 
முதலியவற்றை முன்பு குடிமக்களே அளித்து வந்தனர்‌. இத்திருப்‌ 
பணியை இப்போது ஓரந்தணர்‌ செய்து வருகின்றார்‌. 
குடிமைப்‌ புலவர்‌ 
கடிகைப்புலவர்‌ என்ற சொல்லுக்கு நாழிகைக்‌ கவி சொல்வோர்‌ 
மங்கலப்‌ பாடகர்‌, வாழ்த்துப்பா பாடுவோர்‌ எனப்‌ பொருள்‌. 
இத்திருக்கோயிலில்‌ திரு. வென்றிமாலை கடிகைப்புலவராவார்‌. 
இவர்‌ திருச்செந்தூர்த்‌ தலபுராணம்‌ பாடிய வென்றிமாலை மரபில்‌ 
வந்தவர்‌. கந்தர்‌ சஷ்டியின்‌ போது சுந்த புராணம்‌ படித்தல்‌ 
இவரது பணி. 
காங்கேயன்‌ 
திருச்செந்தூர்ப்‌ பிள்ளைத்‌ தமிழினைத்‌ திருக்கோயிலில்‌ பாடி 
வந்த ஒதுவார்‌ இசையினால்‌ இப்பெயர்‌ பெற்றார்‌. 
சலவைத்‌ கெொ௱ழிலாணம்‌ 
சுவாமி, அம்மன்களுக்குச்‌ சாத்திய பட்டு, பரிவட்டங்களைச்‌ 
சலவை செய்து கொடுப்பது இவர்கள்‌ பணி. 
மேஸ்‌ கிரி 
நாள்‌ வழிபாட்டிலும்‌ திருவிழாக்களிலும்‌ துணித்‌ தொடர்‌ 
பான பணிபுரிபவர்‌. எழுந்தருளும்‌ மூர்த்திகளுக்குரிய கைகள்‌, 
கரல்கள்‌, திண்டுகள்‌ முதலியவற்றையும்‌ தைத்துக்‌ கொடுக்கிறார்‌. 
அலங்கார நேரங்களில்‌ திரைகளைக்‌ கொடுத்துத்‌ திரும்பப்‌ பெறு 


71 


வதும்‌ இவரது வேலை, கொடிச்சீலையில்‌ படங்கள்‌ வரையும்‌ பணி 
யையும்‌ சில ஆண்டுகளாகச்‌ செய்து வருகிறார்‌. 
திரும்பி மடம்‌ 

நாள்‌ வழிபாட்டிற்குரிய பூங்குழைகள்‌ (காதணிகள்‌) குச்சிப்‌ 
புல்‌, வெற்றிவேர்க்கட்டு, புத்தாடை முதலியவற்றைத்‌ திருவாவடு 
துறை ஆதீனத்‌ திருப்பணி மடத்திலிருந்து திருக்கோவிலில்‌ 
கொண்டு சேர்க்கும்‌ பணிபுரிவர்‌ இவ்வாறு அழைக்கப்படுகிறார்‌, 
பாஸ்‌, தயிர்‌, கோமயம்‌ ஆகியவற்றையும்‌ மடத்திலிருந்து கொண்டு 
சேர்ப்பார்‌. 
செந்தில்‌ முருகன்‌ தேவார சங்கம்‌ 

சாடுங்காலத்திற்குப்‌ பின்‌ பன்னிரண்டு ஓதுவார்கள்‌ உள்ளூர்ச்‌ 
சைவ வேளாளர்‌ சங்கக்‌ கட்டிடத்திலிருந்து புறப்பட்டுத்‌ 
தேவாரம்‌ பாடிக்‌ கொண்டே கிரி வீதி வலம்‌ வந்து இரண்டாம்‌, 
முதல்‌ சுற்றாலைகளின்‌ வழியே பாடிச்‌ சென்று தரிசனம்‌ செம்‌ 
கின்றனர்‌. திருக்கோயில்‌ இவர்கட்கு இரவுச்‌ சாப்பாட்டை அளிக்‌ 
கிறது. 
திருப்புகழ்ச்‌ சங்கம்‌ 

ஓதுவார்களைப்‌ போலவே , இரவில்‌ திருப்புகழ்ச்‌ சங்கத்தைச்‌ 
சேர்ந்த முக்காணியப்‌ பாகவதர்கள்‌ திருப்புகழ்‌ பாடிக்‌ கிரிவீதி 
வலம்‌ வந்து தரிசிக்கின்றனர்‌. இவர்கட்கும்‌ திருக்கோயில்‌ இரவுச்‌ 
சாப்பாட்டை அளிக்கிறது. 
முப்பிமிவினர்‌ 

நாள்‌ வழிபாட்டில்‌ ஈடுபடுவோரை மூன்று பிரிவினராகப்‌ 
பிரிக்கலாம்‌. 
1 சோற்றுக்கட்டி 2 கட்டியும்‌ காசும்‌ 3 காசுமட்டும்‌ 

மட்டும்‌ பெறுவோர்‌ பெறுவோர்‌ பெறுவோர்‌ 
கூறிப்க4[? செயல்‌ அலுவலக ஊழியர்‌ விடுதி, அலுவலக ஊழியர்‌ 
பட்டியல்‌ இடம்‌ பெறவில்லை. 


72 


ஐந்தா ம்‌ இயல்‌ 
திருவிழாக்கள்‌ 


திருவிழாக்களுக்குச்‌ சிறப்பு என்ற பெயரும்‌ 'சாறு' என்ற 
பெயரும்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ இடம்பெறுகின்றன. திருச்‌ 
செந்தூர்க்‌ கோயிலில்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ மார்கழித்‌ திரு 
வாதிரை, மாசிமகம்‌, வைகாசி விசாகம, ஆகிய திருலிழாக்களே 
நடைபெற்றன என வரகுணன்‌ கல்வெட்டு, குறிப்பிடுகிறது. 
திருவிழாக்கள்‌ இங்குச்‌ சிவாச்சாரியார்களால்‌ நடத்தப்படுகின்றன . 


1. நாள்விழா சீபலி நாதரை மூன்று வேளை 
(நித்தியோற்சவம்‌) களிலும்‌ எழுந்தருளச்‌ செய்தல்‌ 

2. வாரவிழா சோமவாரம்‌ (திங்கள்‌ கிழமை) 
(வாரோற்சவம்‌) வெள்ளிக்‌ கிழமை, புரட்டாசிச்‌ 

சனிக்‌ கிழமை. 

3. பக்கவிழா அமாவாசை, பெளர்ணமி, 
(பட்சஉற்சவம்‌) பிரதோட நாட்கள்‌. 

4. திங்கள்‌ விழா மாதப்பிறப்பன்று கொண்டா 
(மாத உற்சவம்‌) டுவது மாதக்கடைசி வெள்ளி. 

5. ஞாயிற்றினியக்க விழா தட்சிணாயனம்‌, உத்திராயனம்‌, 
(அயனேரற்சவம்‌) சித்திரை விசு, ஐப்பசி விசு, 

6. இளவேனில்‌ விழா சித்திரை, வைகாசித்திங்கள்களில்‌ 
(வசந்தோற்சவம்‌) கொண்டாடப்‌ படுவது. 

7. ஆண்டு விழா பெருந்திருவிழா (ஆவணி, மாசித்‌ 
(வருடேரற்சவம்‌ இதுபிரம்‌ திங்களில்‌ நடைபெறுகின்றன] 

மோற்சவம்‌) 

8. நோன்பு விழா விரததிதி (கந்தசஷ்டி, கிருத்‌ 
(விரதோற்சவம்‌) திகை) 

9. கழுவாய்‌ விழா கழுவாயாகக்‌ மறந்த, விடுபட்ட 
பேவித்திரோற்சவம்‌) விழாக்களுக்காக) கலச மாட்டு 

நடத்துதல்‌ 


இவ்வொன்பது வகை விழாக்களும்‌ இக்கோயிலில்‌ இடம்‌ 
பெறுகின்றன. 


79 


கொடியோற்றறும்‌ வேண்‌ வியும்‌ 

a கொடியேற்றி வேள்விசெய்து விழாக்‌ கொண்டாடுதல்‌ “ “சாகல்‌ 
யம்‌” (நலம்‌ பெறுதல்‌) என்றும்‌, கொடியேற்றின்றி வேள்வியுடன்‌ 
நடைபெறுவது “*பவனம்‌”” (தூய்மை பெறுதல்‌) என்றும்‌, கொடி 
யேற்றமும்‌ வேள்வியுமின்றிக்‌ கரப்புக்‌ கட்டுடன்‌ நடைபெறுவது 
““சாந்திகம்‌”” (கழுவாய்‌) என்றும்‌, ஒரு வேளை இறைவனை எழுந்‌ 
தருளச்‌ செய்தல்‌ ““மாங்கல்யம்‌? * (மங்கலப்பேறு) என்றும்‌ கூறப்படும்‌ 
என்கிறது மகோற்சவவிளக்கம்‌. 


ஆவணித்‌ திருவிழா 
திருச்செந்தூர்ப்‌ பகுதி கேரள மன்னர்‌ ஆளுகையின்‌ கீழிருந்த 
போது இவ்விழாக்‌ கொண்டாடப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. மாசித்‌ 
திருநாளைப்‌ போலச்‌ செய்யவேண்டு மென்பதற்காகப்‌ போற்றிமார்‌ 
களால்‌ கி.பி. 16 அல்லது 17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ அமைக்கப்பட்டது. 
இது என்கிறார்‌ திரு.குளோதி. இவர்‌.கூறும்‌ காரணங்கள்‌ வருமாறு: 
1. கேரள மன்னர்‌ புத்தாண்டு பகல்ல கடு. விழாப்‌ 
போலுள்ளது. 3 
2. தமிழ்‌ நாடு முழுவதிலுமுள்ள முருகன்‌ கோயில்களில்‌ 
இவ்விழாக்கள்‌ கொண்டாடப்படவில்லை. 
3. திருச்செந்தூரில்‌ ஆவணித்திருவிழாக்‌ கொண்டாடபடும்‌ 
காலத்தில்‌ கேரளாவில்‌ சிறந்த விழா கொண்டாடப்‌ 
படுகிறது. 


ஒற்றுமையும்‌ வேற்றுமையும்‌ 
இருவிழாக்களிலும்‌ அசுவதி நானில்‌ கொடியேற்றப்பட்டு 
மக நாளில்‌ விழா முடிவடைகிறது. 


ஆவணி மாசி 
1. தேய்பிறையில்‌ தொடங்குகிறது 1. வளர்பிறையில்‌ தொடங்‌ 
| ர குகிறது 
2. வள்ளியம்மை எழுந்தருளுகிறசர்‌ 2. தெய்வ யானை யம்மை 
Mo எழுந்தருளுகிறரர்‌ 
3. , தட்சிணாயனத்தில்‌ . 9. உத்தராயனத்தில்‌ 
4. தெப்பவிழா இல்லை 4. தெப்பவிழா உண்டு. 


பொரு ஷிழாணீண்‌ உ றுரப்புகண்‌ 
திருவிழாவின்‌ உறுப்புக்கள்‌ பதினெட்டு என்பர்‌. ஆனால்‌ இக்‌ 
கோயில்‌ விழர்வில்‌ இடம்பெறும்‌ "உறுப்புகள்‌ இருபத்தொன்று, " 


74 


1, அனுமதி 
விழா, குல்றவின்றி நலட்பெற இறைவன்‌ திருவ்ருளை வேண்‌ 
இதல்‌ “தினுமிதி” என்ப்படும்‌; இத்ன்ன 'எஜமானீர்னுக்றை (அர்ச்ன்‌ 
போன்றோர்‌. சிவாச்சர்ரியானர்‌ வேண்டுதல்‌) *ஆச்ரரியானுக்லஞ” 
(சீச்சர்ரியார்‌ இறைவனை வேண்டுதல்‌) என்‌ இருவ்கைப்படும்‌. 
அலுவலர்‌ வேண்டுதல்‌ 
இக்கோயிலின்‌ செய்ல்‌அலுவல்ர்‌ சண்முகப்பெ௫மான்‌ . முன்‌ 
தேங்காய்‌, பழம்‌, வெற்றிலை, பாக்கு, தக்கிணை முதலிய்வற்றோடு 
படி இரட்டி தருவதாகச்‌ சிவாச்சாரியாரிடம்‌ கூறுவார்‌. உலக 
தன்மையின்‌ பொருட்டும்‌ இறைவன்‌ விரும்புமாறும்‌ விழா நடத்தத்‌ 
துணை செய்கிறேன்‌ எனவும்‌ கூறுவார்‌. 
ஆதச்சாரிவாம்‌ அஹுகளை 
இன்விழான்வர்‌ சிவாகம திதிவழுவாது மந்திரம்‌, கிரியை 
பர்வைக்ளோடு நடத்த மூன்னிற்கிறேன்‌. உமது திருவ்ருள்ரல்‌ 
வ்விழா நிறைவுபெறத்‌ திருவருள்‌ துணைதிற்‌ஃ வேண்டுமென 
நாயகர்‌, மூலவர்‌, சண்முகர்‌ முன்நின்று விழாவிணை நடத்தவிருக்‌ 
ம்‌ சிவாச்சாரியார்‌ வேண்டுவார்‌. 
தூய்மை செய்தல்‌ 


விழா தடைபெறும்‌ ஊரின்‌ மாசினைப்‌ போக்குதல்‌ இதன்‌ 
குறிக்கோள்‌. வாஸ்துபுருடன்‌ என்னும்‌ அசுரனின்‌ தொந்தரவு 
இல்லாமலிருக்கப்‌ பிரமன்‌ முதலிய தேவர்களையும்‌ அவ்வசுரனைச்‌ 
காவல்‌ புரியும்‌ ஐம்பத்துமூன்று தேவர்களையும்‌ பூசை பலி முதலிய 
வைகளால்‌ திருப்தி செய்து இடையஞற்றை நீக்குதல்‌ "வாஸ்து 
சாந்தி?” எனப்படும்‌. 

இவ்வழிபாட்டின்‌ பின்‌ காய்ந்த தருப்பை, காய்ந்த தென்னை 
மட்டை ஆகியவற்றைச்‌ சேர்த்து ஐந்து முழநீளம்‌, இருபது அங்கு 
லப்‌ பருமன்‌ உடையசூந்து (சுற்றிக்கட்டுதல்‌) கட்டி குமரஙிடங்கப்‌ 
யிர்ரளே முன்‌ வளர்க்கப்பட்ட வேள்வித்‌ தீயிலிருந்து கொளுத்தி 
ன்திகத்தியின்‌ பொருட்டு இழுத்துச்‌ செல்வர்‌. கோயில்‌, யாகசாலை 
நகர்த்‌ தெருக்கள்‌ ஆகியவற்றில்‌ சூந்திலுள்ள்‌ நெருப்புப்‌ பிடும்படி 
இழுத்துப்பின்‌ ஈசானதிக்கில்‌ எறிந்து விடுகின்றனர்‌. இவ்விடங்களை 
ஆனைத்தால்‌  (பஞ்சகவ்வியங்களால்‌) பின்பூ பட்டர்கள்‌ தூய்மை 
செய்வர்‌. 
3 மண்‌ கொணார்குல்‌ 


இங்கு எட்டாம்‌ சந்தி (உள்ளூர்ச்‌ சிவன்‌ கோயிலுக்குப்‌ பின்புற 
துள்ளது). யிலிருந்து ஒன்பது கண்டங்கள்க்குரிய அதிப்திகளையும்‌ 
பூமி தேவியையும்‌ பூசித்து மண்வெட்டியால்‌ ஐந்துமுறை மூல்மந்‌ 


{5 


திரத்துடன்‌ மண்ணை வெட்டி எடுப்பர்‌. ஜெட்டிற இடத்தில்‌ 
வெட்டிய குறை தீங்க வேறுமண்ணிட்டு திறைத்துத்‌ தானியுங்களைப்‌ 
புதைத்து ஏழுகடல்‌ தீரைப்‌ பாவனையாக நீராட்டி பூமிதேவீயை 
வணங்குவர்‌. 
4 மூணையிடுதல்‌ 

வாஸ்து சாந்தியால்‌ பொசுக்கப்பட்ட நிலப்பகுதி அமுதத்‌ 
தரல்‌ திரும்ப உண்டாவதாகப்‌ பாவித்தல்‌ அங்குராச்ப்பணம்‌!” 
என்கிறார்‌. திரு முத்தையாபட்டர்‌ 

**பாலிகை (சிறுமண்சட்டி) களில்‌ பால்‌ கலந்த தானியங்களை 
மந்திரபூர்வமாகத்‌ தெளித்து முளைக்கச்‌ செய்வது அங்குரார்ப்‌ 
பணம்‌. தெளிக்கப்பெற்ற விதைகள்‌ முறையாகவும்‌ ' பசுமை 
யாகவும்‌ முளைத்தால்‌ கிரியை சரியானமுறையில்‌ அமைந்தது 
என்று உணர்ந்து கொள்ளவேண்டும்‌. என்பர்‌. 

இக்கோயிலில்‌ செந்தில்‌ நாயகர்‌ அறையில்‌ அமைக்கப்பட்டுள்ள 
மாடக்குழியில்‌ பன்னிரண்டு மட்சட்டிகளில்‌ தானியங்கள்‌ இடப்‌ 
படுகின்றன. நடுவில்‌ சத்திரனுக்குரிய கும்பம்‌ வைக்கப்படுகிறது 
காப்பறுத்தல்‌ நிகழும்‌ நாளில்‌ இம்மண்சட்டிகள்‌ அகற்றப்பட்டு 
நசழிக்கிணற்றில்‌ இடப்படும்‌. 

இம்முளைப்‌ பாலிகைகளுக்கு தாள்தோறும்‌ கரலை மாலை 
ஆகிய இருவேளைகளிலும்‌ (வேள்விப்பூசை மூடியும்‌ தாள்‌ வரை) 
பூசை நடைபெறும்‌. 
5 காய்புக்‌ கட்டுதல்‌ 

“இத்தொழிலை நான்‌ செய்து முடிப்பேன்‌” ' என உறுதிபூண்டு ' 
மஞ்சனில்‌' தோய்த்த நூலினை வலக்கை மணிக்கட்டில்‌ கட்டிக்‌ 
கொள்ளுதல்‌ கரப்புக்கட்டுதலாம்‌. காப்பணித்தவருக்குத்‌ தீட்டும்‌ 
பற்றாது என்பர்‌. 

இரண்டாம்‌ திருவிழா அன்று காலையில்‌ இக்கேரயிலில்‌. 
சிவாச்சாரியார்‌. உற்சவமூர்த்திகள்‌, அத்திரதேவர்‌ ஆகியோருக்குக்‌ 
கரப்புக்‌ கட்டுவர்‌. திருமேனிகளின்‌ வலக்கை மணிக்கட்டில்‌ மஞ்சன்‌ 
நரல்‌ கட்டப்படும்‌. 
6 மயில்‌ நசை 

மூலவர்‌ திருமுன்‌ நிற்கும்‌ மயில்களுக்குக்‌ குடமுழுக்குப்‌ , பூசை 
செய்து விழா நடைபெதுவதற்குக்‌ கொடியேற்றம்‌ நடைபெறு 
மூன்‌ மறிலிடம்‌ அனுமதி பெறுத்ல்‌ மயில்‌ பூசையாகும்‌. கொடிச்‌ 


சீலைநிலுள்ள முன்லுக்குக்‌ கண்திறத்தல்‌ (படத்திலுள்ள மதிலின்‌ 
சுண்கனைத தர்ப்பைப்‌ புல்லினசல்‌ தொடுதல்‌) செய்வர்‌. 


76 


7 கொடியேற்றம்‌ 

வேல்‌, மயில்‌, சூரியன்‌, சந்திரன்‌, விளக்கு ' ஆகியவற்றின்‌ 
வடிவம்‌ எழுதப்பட்ட கொடிப்படத்தை அழகு செய்து கொடியேற்‌ 
றத்திற்கு முந்தியநாள்‌ மாலையில்‌ நான்கு தேர்வீதி, சிவன்‌ கோயில்‌ 
மாடவீதிகள்‌ வழியாக யானை மேல்‌ வைத்துச்‌ சுற்றிவருவர்‌. இஃது 
ஊராருக்குக்‌ கொடியேற்றுதலைக்‌ காட்டுவதற்காம்‌. கொடியே ) 
னால்‌ கொடியிறங்கும்வரை உள்ளூரில்‌ வாழ்பவர்‌ வெளியூரில்‌ 
சென்று தங்கமாட்டார்‌. கொடியிறங்கும்‌ வரை திருமண நிகழ்ச்‌ 
சிகள்‌ நடத்துதல்‌ ஐந்துமைல்‌ சுற்றளவுக்குள்‌ இல்லை என்கிறார்‌ 
திரு சண்முகசுந்தர சிவாச்சாரியார்‌ 

கொடிமரம்‌ பதி, அதில்‌ ஏற்றப்படும்‌ கொடி உயிர்‌. அதைக்‌ 
கட்டும்‌ கயிறு பாசம்‌ என்பர்‌, கொடிமரம்‌ முதுகுத்தண்டை நேராக 
வைத்து மூச்சினை இழுத்து அடக்கி வெளிவிடுவதால்‌ இறைவனை 
உணர முடியும்‌ என்பதைக்‌ காட்டும்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. 

அத்திர தேவரைக்‌ கொடிமரத்தின்‌ முன்னால்‌ வைத்துப்‌ 
பூசித்து, அனுமதி பெற்றுக்‌ கொடியேற்றுவர்‌. கொடிமரத்தின்‌ 
முன்‌ பதினாறு தீபாராதனைகளும்‌, வேதபாராயணமும்‌, பஞ்சபுரா 
ணம்‌ பாடுதலும்‌ நிகழும்‌. திருவாவடுதுறை ஆதீனத்‌ திருப்பணி 
மடத்தில்‌ வாழும்‌ துறவியிடம்‌ தக்கிணை பெற்ற பின்னரே தீபாரா 
தனை நடைபெறுகிறது. 
8 அடியாள்‌ விழா 


முதல்‌ திருவிழாவன்று மாலையில்‌ அப்பர்‌ (திருநாவுக்கரசர்‌) 
எழுந்தருளுவார்‌. திருமேனிகள்‌ எழுந்தருளும்‌ எட்டுத்‌, தெருக்களை 
யும்‌ தம்‌ உழவாரப்‌ பைல்‌ அப்பர்‌ தூய்மை செய்வதாகக்‌ 
கருதுவர்‌, பாமரர்‌ இவரை ““முள்பொறுக்கிச்‌ சாமி*” என்பர்‌. 
அன்று பேரூராட்சி. மன்றத்தினர்‌ வீதிகளைத்‌ துப்புரவு செய்வர்‌, 
9. தூடிகொட்டல்‌ 


பேரிகை, தேவர்களை மகிழ்விக்கும்‌ இசைக்கருளீகளுள்‌ ஒன்று. 
ஒவ்வொரு தேவருக்கும்‌ குறிப்பிட்ட தாளம்‌ உண்டு, காணியாச்சி 
[விளக்கம்‌ நாள்‌ வழிபாட்டியலில்‌ காண்க) சண்முகர்‌ திருமுன்‌. 
காப்புக்‌ கட்டப்பெற்றுச்‌ சிறப்புப்‌ பெறுகிறார்‌. இசைக்கலைக்கு இக்‌: 
கோயில்‌ தரும்‌ சிறப்பினை இது விளக்கும்‌. 


ன்‌ முதல்‌ திருவிழாவுக்கு முந்திய நாளிரவில்‌ , ப றில்கல்றி பூசாரி. 
கள்‌, சந்திகளில்‌ **திக்குப்பந்தனம்‌”* செய்வர்‌. இது, கெட்ட தேவதை : 


களுக்கு (முருகன்‌, ஆணையைக்‌ கூறி அவற்றை ஊரை விட்டு விலகச்‌ 
செய்தல்‌ எண்பர்‌, 


TT 


10 சந்திப்‌ நசை 

முதல்‌ திருவிழாவன்‌ நிரவில்‌ அத்திரதேவர்‌ தந்தப்பல்லக்கில்‌ 
எழுந்தருளுவார்‌. எட்டுத்திசைக்‌ காவலர்களையும்‌ நடுவில்‌ பிரும்மா 
வையும்‌ ஆவாகனம்‌ செய்து வழிபட்டு “இவ்விழா நிறைவு பெறும்‌ 
வரை இவ்விடத்தில்‌ நின்று எங்கள்‌ வழிபாடுகளை ஏற்றுக்‌ 
கொண்டு எல்லாவிதக்‌ குறைகளையும்‌ போக்கி அருள்‌ செய்ய வேண்‌ 
டும. இது முருகன்‌ ஆணை'', எனத்‌ தெரிவித்தலைச்‌ “சந்தி . 
ஆவாகனம்‌” என்பர்‌. 


சந்தி அமைப்பு. 
த்‌ | மேல | 6 | ரதவீதி | ர 


இ] ந 


4 [3 | பட்டர்‌ ] 18 
ன ட்‌ ்‌ தெரு 
ரத்‌ முதல்‌ க 
ன்‌ | | சந்தித்‌ | . ன்‌ 
தி: பண்ட ப்ட்டட ல உ ல பபபல 
காட இரண்டாம்‌ 2 | 9 
| சந்கித் கொ | 


ee ல கண்வகைங் கைக அண அவைத்‌ 
சந்தித்‌ ர. 

"பிரம்மா 2. இந்திரன்‌ 3. அக்கினி 4. எமன்‌ 
5. த்‌ 6. வருணன்‌ 7. வாயு 8, குபேரன்‌ -9. ஈசானன்‌... 4. 


சுத்தி அமைப்பு 

திருவிழா நடைபெ றும்‌ கோயிலைச்‌ சுற்றியே சந்திகள்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌.. இங்கு விழாவிற்குரிய முருகன்‌ கோயில்‌ கடற்‌. 
கரையிலிருப்பதால்‌ ' ஊருக்குள்‌ _அமைக்கப்பட்டுள்ளன. , இஃது 
இவ்வூரின்‌ தனித்தன்மை. 
சந்திப்‌ மூனை. 

முதல்‌ திருவிழாவன்று முதல்‌ சந்தியில்‌ தொடங்கி ஒவ்வொரு 
சந்தியிலும்‌ , கட்டியங்காரம்‌ அத்தேவதையை,..வரவழைக்கும்‌ எம்‌ 
கூறுகிறார்‌, .பின்‌ பாரிசைவர்‌ சூர்ணிகை கூறுவார்‌, . 


இப்பூசையிலிட்ம்‌ பெறும்‌ தாளம்‌, இராகம்‌, "நிருத்தம்‌, பண்‌, 
இசைக்கருவி மல்ர்‌, -சோற்றுவகை சந்திதோறும்‌: வேறுபடும்‌. 


18 


ஒன்பதாம்‌ சந்திப்பு கை 


இங்குச்‌ சந்திப்பூசை முடிந்ததும்‌ கட்டியுங்காரர்‌ ஒவ்வொரு 
தேவரையும்‌ வருணித்து அழைப்பு விடுப்பார்‌. ஒரு தேவரை ஒரு 
ணித்து அழைத்ததும்‌ தவுல்காரர்‌ தவுலில்‌ மூன்று தட்டுகள்‌ தட்டு 
வரர்‌. 


'இதனைச்‌ சித்தேசிகூறுதல்‌ என்ப. திருவிழாவைக்‌ காண 
வருமாறு அழைப்புவிடப்படும்‌ என்கிறார்‌ திகு, வீரபாகு ஐயர்‌, 
அழைப்புப்‌ பெறுவோர்‌? எண்திசைக்காவலர்‌, இருடிகள்‌, கங்கை முதல்‌ 
வதனாரம்ப தீர்த்தம்‌ வரை, சனத்குமாரர்‌, அதிமதுர கவிராயர்‌, 
யுரக்ஞ வல்யர்‌, முசுகுந்தர்‌, சனகர்‌, மூவர்‌ முதலிகள்‌, கருணாகரர்‌, 
மரணிக்கலாசகர்‌, கண்ணப்பர்‌, பராசரர்‌, சிறுத்தொண்டர்‌, அனுழந்தர்‌, 
சோமான்‌ பெருமாள்‌. சோழமன்னர்‌. பாண்டியமன்னர்‌, மன்மதன்‌, 
மூவுலகினர்‌, மங்கல வரத்தியக்காரர்‌, நந்திகேசுவரர்‌, ஆதிசண்டே 
சுவரம்‌, மற்றும்‌ மன்னர்‌. 


11 வேண்ஷி 

இரண்டாம்‌ திருதாள்‌ தொடங்கி சிவாச்சாரியார்‌ வேள்விக்‌ 
கூடத்தில்‌ வேள்வி நடைபெறுகிறது. செந்தில்‌ நாயகர்‌ எழுந்தருளி 
இங்குவந்தவுடன்‌ பூரணாகுதி (வேள்வி நிறைவு) நடைபெறுகிறது. 
இதன்‌ பின்னரே செந்தில்‌ நாயகர்‌ வீதிகட்கு எழுந்தருளுகின்றார்‌. 
19 யபலி8பேோடுதல்‌ 

தான்‌ வழிபாட்டில்‌ நடைபெறுதல்‌ போலவே நடைபெறும்‌. 
13 வானா ஒழு 

திருவிழாவில்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ வாகனங்கள்‌ உள்ளூர்ச்‌ 
சிவன்‌ கேரதில்‌ அறைகளில்‌: வைத்துப்‌ பேணப்படுகின்றன. இத்‌ 
திருக்‌ கோயிலில்‌ சனத்‌ குமாரப்‌ பிரசன்ன குழார தந்திர முறைப்‌ 


படி) அமைந்துள்ள வாகன ஒழுங்கு வருமாறு: சுவாமி சப்பரம்‌ 
மட்டும்‌ இங்குக்‌ குதிக்கப்படுகி றது. 


திருவிழா காலை மாவை 
1. வெய்‌ ்‌ 
8. சிங்கக்‌ கேடயம்‌ சிங்கக்‌ கேடயம்‌ 
8. பூங்கேரயில்‌ சப்புரம்‌ தங்க முத்துக்கடா 
க்‌. தங்கமுத்துக்‌ கடா வெள்ளியானை 
்‌ ட்‌ வன்னியரை தங்கமயில்‌ 


கேசரதம்‌ இவல்னித்கதேர்‌ . 


₹9 


7. குறவர்தாங்கும்பல்லக்கு தங்கச்சப்பசம்‌ 
8. வெளளிசீச்ப்பரம்‌ பச்சைக்‌ தடைசல்‌ சப்பரம்‌ 
9. குறவர்‌ தர்ங்கும்பலில்க்கு தங்கக்கைலாய்ம்‌ 

10, தேர்‌ பூம்பல்லக்கு 

11. பூஞ்சப்பரம்‌ தெப்பம்‌ (மாசியில்‌) 

i. பூங்கேடவம்‌ 


முன்பு பத்து நாட்கள்‌ விழா நடைபெற்று வந்தது எனத்‌ 
தெரிகிறது. 
அம்ம ஹ்ாக்குறியா வ௱கணங்கள்‌ 

1 289 கேடய சப்பரம்‌ 

4+ வெள்ளி அன்னம்‌. 5 வெள்ளிச்‌ சர்பம்‌ 6 இந்திர விமானம்‌. 
18.8 தனிச்‌ சப்பரமில்லை, சண்முகரேர்டு; எழுந்த௫ளுத்ல்‌, 
9. வெள்ளிக்‌ கமலம்‌. 10 பல்லக்கு. 31 பூஞ்சப்ப்ரம்‌.. 
12 பூஞ்சப்பரம்‌, 
வர்கள்‌ அரமைப்படு 

வாகனங்களில்‌ பெரும்‌ பாரலர்னவை இலக்கிய அடிப்படையில்‌ 
ஏற்பட்டவை எனபர்‌ வாகனங்கள்‌ பறவைகள்‌, விலங்குகள்‌ வ்டிவில்‌ 
அமைந்துள்ளன. அவற்றைப்‌ பேண வேண்டும்‌ என்பதையே இது 
காட்டும்‌. 
சிவ்கக்‌ கேடயச்‌ சப்பரம்‌ 

இந்திரன்‌ அறுமுகக்‌ கடவுளை "சிங்காதனத்தில்‌ அமர்த்தி 
வழிபட்டதை இஃது உணர்த்துகிறது என்கிறார்‌ திரு மூவ, 
ஆம்டுக்ல்டாவ்‌ 

நாரதர்‌. சிவபெருமான்‌ மகிழ்ச்சி யடையுமாறு ஒரு வேள்வி 
செய்தார்‌. விதிமுறை தவறியதால்‌ அவ்வேள்வியிலிகுந்து ஓர்‌ 
ஆட்டுக்கிடாய்‌ தோன்றித்‌ திசைகளை அதிரச்‌ செய்தது. வீரவாகு 
தேவர்‌ அதனைப்பிடித்துவர்வே முருகன்‌ அதன்‌ மீது ஏறினார்‌. இந்‌ 
நிகழ்ச்சியை நினைவூட்டவே ஆட்டுக்கிடரய்‌ வாகனம்‌ அமைந்துள்ளது . 
இதைத்‌ திருச்செந்தூர்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌. (ஏழ்ர்ம்‌ இயலில்‌ 
வரலாறு) 


ய்்ர்ண்ண 

2 இது, முருகன்‌ பிரணவத்தின்‌ பொருளான்வன்‌ என்பாஸ்துக்‌ 
காட்டும்‌, யானை பிரணவ. உருவினைக்‌ கொண்டது. முருகன்‌ 
பிரணவப்‌. பொருளானவன்‌ என்பதைக்‌ குமரகுருபரர்‌ கூறுகிறார்‌. 


80 
காயில்‌ 


ஆணவச்‌ சூரனை அடக்கி 'ஊர்தியாகக்‌ கொண்ட நிகழ்ச்சியை 
நினைவுபடுத்தும்‌ இச்செய்தி கந்தபுராணத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
இந்திர ஷிமமணம்‌ 
மதுரையில்‌ சோமசுத்தரருக்கு இத்திரன்‌ விமானம்‌ அமைத்துப்‌ 
பூசித்ததை நினைவூட்டுகிற தென்கிறார்‌ திரு. மு. ப. 
்‌ கைலாஸ்‌ 
“கைலை மலையனைய செந்திற்பதி லரழ்வே” என்பது அருண 


கிரிநாதர்‌ திருப்புகழ்‌. சந்தனாமலையைக்‌ கைலைமலையாகக்‌ காண்‌ 


கின்றனர்‌ அடியார்‌. மலை குமரணின்‌ வாழிடம்‌. இல்‌ வாகனத்‌ 


தில்‌ இராவணன்‌ கைலைமலையைப்‌ பெயர்க்க முயலும்‌ 
காட்சியைக்‌ காணலாம்‌, 
கம்‌... 


சிவபெருமான்‌ முப்புரங்களை (மும்மலங்களை) எரித்த செய்தி 
யை நினைவூட்டும்‌ சிவனும்‌ செத்‌ நில்‌ வேலனும்‌ ஒருவரே. தேரினைக்‌ : 
காயரமொழி ஆதித்த நாடர்கள்‌ செய்தளித்த வரலாற்றை மக்‌ 
காண்க. 
வக்க களுத்ஸ்‌ கந ஷய நும்‌ 


இவ்வாகனங்களை வருணித்து முக்கரணியப்‌ பெரியார்‌ ஒருவர்‌ 
எழுதிய கட்டியங்கன்‌ அன்‌ ஜன று கூறப்படுகின்றன. 


ஆரக்தி 


முருகன்‌ ஊர்வலம்‌ வந்து சிவன்‌ கோயில்‌ மண்டயத்திலிறங்கி 
யதும்‌ யரனை மீது சிவாச்சாரியார்‌ வெள்ளிக்‌ சூடம்‌ தாங்கிவர 
யானை சிவன்‌ கோயிலை மும்முறை வலம்வந்து குமரவிடங்கர்‌ முன்‌ 
தின்று மும்முறை - பிளிறும்‌. பின்‌ வெள்ளிக்குடத்து நீரை ஆரசதி 
சுற்றிக்‌ கொட்டப்படும்‌ வழக்கமிருந்தது. யாணை நேரய்வாய்ப்‌ 
பட்டதால்‌ இவ்வழக்கம்‌ நின்று விட்டது. என்கிறார்‌ திரு. ௪. சி. 


14 சக்ஜிகபடல்‌ 


இஃது அனைத்துக்‌ கோயில்‌ விழாக்களிலும்‌ ஆ த்து நாள்‌ இடம்‌ 
பெறும்‌. “சிவன்‌ தாருகாவனத்து முனிவரை அடக்கச்‌ செல்லும்‌ 
போது சக்தியை விடுத்துத்‌ திருமாலை மோகினியாக அழைத்துச்‌ 


சென்றார்‌. தாருகாவனத்து முனிபத்தினிமாரை மயக்கினார்‌. 
இதனால்‌ சக்தி, ஊடல்‌ கொண்யமான்‌ எண்மர்‌; i 


81 


உருத்திர ஊகார இறைவனுக்குச்‌ சந்தனம்‌ பூசி மலரிட்டு 
வழிபட்டதால்‌ தேவி கோபம்‌ கொண்டு ஊடினாள்‌ என்பர்‌. 

பாமரர்‌, “சுவாமி தாசி வீட்டிற்குப்‌ போய்‌ வந்ததால்‌ 
அம்மனுக்குக்‌ கோபம்‌ வந்து கதவைச்‌ சாத்திக்‌ கொண்டாள்‌! 
என்கின்றனர்‌. 


நடை மொறூம்‌ முறை 
ஆறாம்‌ திருதாள்‌ காலையில்‌ சுவாமி மட்டும்‌ கோரதத்தில்‌ 
எழுந்தருளுவார்‌ . 
பிற்பகல்‌ ஒரு மணியளவில்‌ சிவன்‌ கோயில்‌ முன்புள்ள பந்தல்‌ 
மண்டபத்தில்‌ சுவாமி மட்டும்‌ நிற்கிறார்‌. அவர்‌ முன்‌ நட்டுவனார்‌ 
(உருத்திர கணிகை போல்‌ வேடமிட்டு) ஆடுகிறார்‌. அம்மன்‌ சிவன்‌ 
கோயிலினுள்ளிருந்து கதவைச்‌ சாத்திக்‌ கொள்கிறாள்‌. 
சுந்தரரும்‌ சண்டிகேசுவரரும்‌ எழுந்தருளி நிற்கின்றனர்‌. சுந்தரர்‌, 
அம்மனிடம்‌ தாது செல்கிறார்‌. சுந்தரர்‌ அருகில்‌ ஓதுவர்ர்‌ நின்று 
திருநாகைக்‌ காரோணப்‌ பதிகத்தில்‌ சுவாமியின்‌ மூன்‌ ஒரு, பாடலும்‌ 
அம்மனின்‌ மூன்‌ ஒரு பாடலுமாக மும்முறை பர்டிவருகிறரர்‌. 
பின்னர்‌ தம்‌ சொத்துக்களை அம்மனுக்கு எழுதிக்கொடுப்‌ 
பதாக ஒரு நிகழ்ச்சி இடம்‌ பெறுகிறது. இக்கோயிலின்‌ கருவூலக்‌ 
கணக்கர்‌ நான்கு ஓலை இதழ்களில்‌ எழுதிய கணக்கைப்‌ படிக்கிறார்‌, 
௬ வடியின்‌ நோக்கக்‌ 
_ இந்த ஓலைச்‌ சுவடியால்‌ அறியும்‌. செய்திகளாவன: நாயக்க 
மன்னர்‌ காலத்தில்‌ இக்சோமிஜுக்குரில்‌ சொத்து விவரங்களை ஆறு 
மாதங்களுக்கு ஒரு முறை (ஆவணி, மாசி) படிக்கும்‌ வழக்கம்‌ 
இருந்தது இதனால்‌ புதிதாகச்‌ சேர்க்கப்பட்ட சொத்துக்கள்‌, 
அணிகலன்கள்‌ பற்றி நன்கொடையாளர்‌ அறிய முடிந்தது. இப்‌ 
போது முந்தின ஆண்டில்‌ படிக்கப்பட்ட ஓலையே மீண்டும்‌ மிண்டும்‌ 
படிக்கப்‌ படுகிறது. 
கணக்குகளைப்‌ படித்து ஸ்தலத்தார்‌ (முக்கர்ணியர்‌) வசம்‌ 
கொடுக்கின்றனர்‌, இவர்களே கோயில்‌ செர்த்துக்களைப்‌ பரம்‌ 
பரையாக நிர்வகித்து வருகின்றனர்‌. (10 
15 சமணர்‌ கழுவேற்றம்‌ 
திருஞானசம்பந்தர்‌ மதுரையில்‌ சமணர்களை வாதிட்‌ 
வென்ற்மர்‌. சமணர்‌ தாம்‌ செய்து கெர்ண்ட ஒப்பந்தப்படி தாமே 
சுழிவேறின்ர்‌. சமணர்‌ சத்தியம்‌ தவறாதவர்‌ என்பர்‌. 


82 


ஆறாம்‌ திருநாளன்று இரவு 10 மணிக்குக்‌ கீழ ரதவீதியின்‌ 
வடகோடியில்‌ சமணர்‌ வேடமிட்டு ஒருவர்‌ தலை குனிந்து நிற்கிறார்‌. 
பல்லக்கில்‌ எழுந்தருளும்‌ ஞானசம்பந்தர்‌ (திரு மேனி) அதைக்‌ கண்‌ 9 
செல்கிறார்‌. 
சம்பந்தரும்‌ செந்தூர்க்‌ கந்தனும்‌ 


திருச்‌ செந்தூர்‌ முருகனே ஞானசம்பந்தராய்‌ அவதரித்தார்‌ 
என்பர்‌ புலவர்‌ திரு. கீரன்‌. 


அருணகிரி நாதரும்‌, பகழிக்‌ கூத்தரும்‌ இக்‌ கருத்தை 
ஆதரிக்கின்றனர்‌. **பெம்மான்‌ முருகன்‌ பிறவான்‌ இறவான'' 
என்கிறார்‌ திரு ச. தண்டபாணி தேசிகர்‌. ““ஸ்ரீ கண்ட,புவனத்தின 
கீழிருக்கும்‌ சதாசிவாதி ஏழு குரவருள்‌ ஒருவராகிய ஸ்கந்தகுருவே 
திருஞான சம்பந்தராய்‌ அவதரித்தார்‌ என்கிறார்‌ திரு. மு. ப. 


௪ண்முகர்‌ எழுந்தருளுதல்‌ 


ஆவணி மாசித்திருவிழாக்‌ காலங்களில்‌ ஏழு, எட்டு ஆகிய நாட்‌ 
ளே சிறப்புடையன. பெருங்கூட்டம்‌ கூடுவதும்‌ இந்நாட்களில்‌ தான்‌. 
இவ்விரு நாட்களிலும்‌ ஏனைய மூர்த்திகள்‌ எழுந்தருளுதல்‌ இல்லை. 
உருகு சட்டசேவை 


சண்முகரைச்‌ சப்பரத்தில்‌ எழுந்தருளச்‌ செய்யும்‌ நிகழ்ச்சியே 
“உருசூ சட்ட ரேணை!* எனப்படும்‌. சண்முகர்‌ இருக்குமிடத்‌ 
தையும்‌ சப்பரத்தையும்‌ ஒரு பலகையினால்‌ இணைப்பர்‌. பலகை 
சாய்வு சாரமாக அமையும்‌. சண்முகரை நகர்த்தி மூலவருக்கு நேராகச்‌ 
சப்பரத்தில்‌ அமர்த்தித்‌ தீபாராதனை காட்டுகின்றனர்‌. மூவவரது 
சக்தியைப்‌ பெற்று சண்முகர்‌ சீபலி மண்டபத்தில்‌ தங்கியபின்‌ சண 
முக விலாசத்தை அடைகிறார்‌. அங்கு அபிடேகம்‌, அலங்காரம்‌ 
பெற்று வெற்றிவேர்ச்‌. சப்பரத்தில்‌ புறப்படுகிறார்‌. 


சுற்றிலும்‌ வெற்றிவேர்த்‌ தட்டிகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட 
சப்பரத்தில்‌ பிள்ளையன்‌ மண்டபத்திற்கு (தூண்டுகை விநாயகர்‌ 
கோயிலின்‌ முன்‌ இடப்புற முள்ளது) எழுந்தருளுவார்‌. 
மாலையில்‌ சிவப்புச்சாத்தி 

மாலையில்‌ நான்கு மணியளவில்‌ பிள்ளையன்‌ மண்டபத்தி 
லிருந்து தங்கச்‌ சப்பரத்தில்‌ செம்பட்டு அணிந்து சிவப்பு நிறமுள்ள 
மலர்களைச்‌ சூடி எழுந்தருளுகிறார்‌. இதைச்‌ ““சிவப்புச்சாத்தி'” 
என்பர்‌. சிவனெனும்‌ நாமம்‌ தனக்கேயுடைய செம்மேனி எம்மானாகக்‌ 


83 


காட்சி தருகிறார்‌. சப்பரத்தின்‌ பின்புறம்‌ நடராசர்‌ திருக்கோலம்‌ 
கொள்கிறார்‌ (நி. ப. எண்‌ 15) நடராசர்‌ கோலங்‌ கொள்வதற்குக்‌ 
கூறப்படும்‌ காரணங்களாவன; 


1. சிலை மீட்‌?” கி, பி. 1653 ஆம்‌ ஆண்டு சிலைகளைக்‌ 
கடலிலிருந்து மீட்டபோது முதலில்‌ நடராசர்‌ சிலை 
கிடைத்தது. பின்னரே சண்முகர்‌ சிலை கிடைத்தது என்பர்‌. 
அதன்‌ நினைவாக இவ்வாறு அலங்கரிக்கின்‌ றனர்‌, 


2. அருணகிரிக்கு அருணல்‌:- அருணகிரி நாதர்‌ ஆறுமுகப்‌ 
பெருமானிடம்‌ நடராசர்‌ நடனக்‌ கோலத்தைக்‌ காட்டுமாறு 
வேண்டினார்‌. ஆறுமுகன்‌ ஆடிக்‌ காட்டியதை நினைவு கூரவே 
இக்காட்சி என்பர்‌. 

3. ஆறுமுகப்‌ புலவருக்கு அருனால்‌!- கந்தசாமிப்‌ புல 
வருக்கு ஆறுமுகப்‌ புலவர்‌ என்னும்‌ மகனிருந்தார்‌. துறவியான 
அவர்‌ வேண்டுகோளுக்காக ஆடினார்‌ என்பர்‌. ட 

4. சம்பு பக்கம்‌:- சண்முகரைச்‌ சம்பு பக்கமாக (சிவனாக) 
வழிபடுகிறவர்களுக்காக இக்காட்சி என்பர்‌: திரு. ௪. 
தண்டபாணி தேசிகர்‌. 

5. இரு வஊழிபாடுகணின்‌ இணைய்பு: சிவ வழிபாட்டை 
யும்‌ முருக வழிபாட்டையும்‌ இனணக்கும்‌ முயற்சியாகவே 
இது தோன்றுகிறது. 


வெண்ணை சாத்தி: 

சிவப்புச்‌ சாத்தி வலம்‌ வந்த பின்‌ இரவில்‌ 1 மணியளவில்‌ 
பந்தல்‌ மண்டப முகப்பிலுள்ள வெங்கு பாட்சா மண்டபத்தில்‌ 
அமர்கிறார்‌ சண்முகர்‌. திரு முழுக்கு நடைபெறுகிறது. நட்டுவன்‌ 
ஆட நடனம்‌ காண்கிறார்‌. வெள்ளிச்‌ சப்பரத்தில்‌ வெள்ளுடை 
அணிந்து வெண்ணிறப்‌ பூக்களால்‌ அணி செய்விக்கப்பட்டு எழுந்‌ 
தருளுகிறார்‌ இக்காட்சியின்‌ போது அணிகலன்கள்‌ எதையும்‌ பூணுவ 
தில்லை. வைகறைப்‌ பொழுகில்‌ புறப்பட்டு விரைவாக வீதி வலம்‌ 
வந்து மேலக்கோயிலையடைகிறார்‌. இது மறைத்தல்‌ தொழிலைச்‌ 
௬ட்டுமென்பர்‌. இது மகேசனும்‌ தான்‌ என்பதைக்‌ காட்டுமென்பர்‌. 
பச்சை சாத்தி 

எட்டாம்‌ திருவிழாவன்று கரலையில்‌ எழுந்தருளும்‌ , இக்‌ 
கோலமே மக்களைப்‌ பெரிதும்‌ கவர்கிறது. பச்சைக்‌ கடைசல்‌ சப்பரத்தில்‌ 
ச்ண்முகரை அமர்த்திப்‌ பச்சைப்‌ பட்டுடை அணிவித்து, மருக்கொழுந்து, 


84 


பச்சை மற்றும்‌ இலைகளால்‌ கட்டப்பட்ட மாலைகள்‌ சூட்டி எழுந்‌ 
தருளச்‌ செய்வர்‌. பச்சை சாத்தி வரும்‌ போது பன்னீர்‌ அடிடேகம்‌ சிறப்‌ 
மிடம்‌ பெறுகிறது. தேரோடும்‌ வீதிகள்‌ பன்னீரால்‌ சேறர்கின்றன., 


இஃது அருளூதலைக்‌ குறிக்கும்‌. அனைத்து ஆன்மாக்களுக்கும்‌ 
அருளும்‌ சீதா சில மூர்த்தியும்‌ தான்‌ என்பதைக்‌ காட்டுகிறது என்பர்‌, 


திருமாலின்‌ அமிசமென்பார்‌ சிலர்‌. சண்முகர்‌ அப்படியே திருக்‌ 
கோயிலுக்குத்‌ திரும்பிய பின்னரே திருக்‌ காலங்கள்‌ (இரணடு நாட்‌ 
களுக்குமூரிய்வை) தடைபெறுகில்‌ றன. 


சண்முகர்‌ எழுந்தருளுதல்‌ திரு விழாவின்‌ 21 உறுப்புக்களில்‌ 
கூறப்படாத சிறப்பு நிகழ்ச்சி. ஆயினும்‌ இடையில்‌ இடம்‌ பெறுவதால்‌ 
உரிய இடத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 


16 பா்‌ வேட்டை 


குதிரை (பரி)யின்‌ மீதேறிச்‌ செல்லுவதால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. எட்டாம்‌ திரு நாளிரவில்‌, இடம்‌ பெறும்‌ ஒரு வெள்ளிக்‌ 
குதிரையில்‌ அலை வாயுஈந்த பெருமானும்‌, மற்றொரு வெள்ளிக்‌ 
குதிரையில்‌ குமர விடங்கரும்‌ எழுந்தருளித்‌ திருநெல்வேலிச்‌ சாலை 
யிலுள்ள" வேட்டை வெளி. 'ம்ண்டப்த்தையடைந்த்தும்‌ தீபாராதனை 
நிச்மும்‌. 


சேரமான்‌ பெருமாள்‌ பொருளைக்‌ கொடுக்கச்‌ சுந்தரர்‌ அதை 
வாங்கிக்‌ கொண்டு திரு முருகன்‌ பூண்டி வழியாகச்‌ சென்றார்‌. பூதங்கள்‌ 
வேடர்‌ வடிவில்‌ சென்று 'வில்லைக்‌ காட்டி வெருட்டிக்‌ கவர்ந்து 
சென்றன. சுந்தர்‌ திரு முருகன்‌ பூண்டி இறைவனிடம்‌ முறையிட்டார்‌. 
இறைவன்‌ வேட்டைக்குச்‌ சென்று பொருளை மீட்டுக்‌ கொடுத்தார்‌. 
இதை “வேடு பறி” என்பர்‌. 


17 பொற்‌ சுண்ணமிடித்தல்‌ 


விழா நிறைவுறும்‌ நாளில்‌ தீராடுதல்‌ தமிழர்‌ வழக்கம்‌. இது 
பத்தாம்‌ திருநாளன்றிரவில்‌ நடைபெறுகிறது. சண்முகர்‌ திருமுன்‌ மா 
வுரலை வைத்து மணிவாச்கரது திருப்பொற்‌ சுண்ணப்பதிகத்தில்‌ மூன்று 
பாடல்கன்‌ பாடி மஞ்சளை உரலிலிட்டு உலக்கையால்‌ இடிக்கின்‌ றனர்‌ , 
இவ்வாறிடித்த பொடியினைக்‌ கும்பத்துள்‌ வைக்கப்பட்ட நீரில்‌ கலந்து 
அத்திரதேவர்‌ திருமுழுக்குக்குப்‌ பயன்படுத்துவர்‌, மஞ்சள்‌ தச்சுக்‌ 
கொல்லி. குளிக்கும்‌ போது மஞ்சளைப்‌ பயன்படுத்துதல்‌ நன்று எனக்‌ 
காட்டுதல்‌ இதன்‌ நோக்கம்‌... 


85 


18 தகொடுயிறக்குதல்‌ 

பத்தாம்‌ திருநாளன்று இரவில்‌ செப்புக்‌ கொடிமரத்தில்‌ ஏற்றி 
வைக்கப்பட்ட கொடி இறக்கப்படுகிறது. கொடிப்‌ படத்தை விதிப்படி 
பூசித்து இறக்கி அகில்‌ எழுந்தருளச்‌ செய்த தேவர்களைச்‌ சம்யோஜனம்‌ 
(ஒடுக்கிக்‌ கொள்வது) செய்து வழிபடுவர்‌ - வேள்வியும்‌ இத்துடன்‌ மூடி 
வடைகிறது, அன்றிரவில்‌ மெளனபலி நடைபெறுகிறது. 'மூடுபல்லகிகில்‌ 
சீபலிநாதா எழுந்தருளிச்‌ சந்தித்தேவதைகட்கு அருள்‌ செய்கிறார்‌. 
19 அருள்‌ இெண்னத்‌ தழந்தூகல்‌ 

பத்தாம்‌ நாளிரவில்‌ நாழிக்கிணற்றருகே அத்கிர தேவரை 
எழுந்தருளச்‌ செய்து நீராட்டுகின்றனர்‌. ஆன்மாக்கள்‌ அவனருளில்‌ 
கலத்தலைக்‌ காட்டும்‌ இஃது என்பர்‌. தீர்த்த மாடியபின்‌ காப்புக்‌ கட்டிய 
சிவாச்சாரியார்‌ காப்பு தூலினைக்‌ கழற்றிவிடுகிறார்‌. 

கொடிமரத்தடியில்‌ முக்காணியக்‌ கட்டியங்காரர்‌ தேவர்களை 
வழியனுப்பும்‌ கட்டியம்‌ கூறுவார்‌. 


39 ஆச்சாரியார்‌ ஷீழா 


விழாவில்‌ கரப்புக்‌ கட்டிய சிவாச்சாரியாருக்குச்‌ சிறப்புச்‌ செய்‌ 
தல்‌ இதன்‌ நோக்கம்‌. சிவாச்சாரியாருக்குப்‌ பட்டுக்‌ கட்டிப்‌ பூரணகும்பம்‌ 
தட்டுமாலைப்‌ பிரசாத மரியாதைகள்‌ அளிப்பர்‌. மேளதாளங்களோடு 
அவரை யானை மீதமர்த்தி ஊர்வலம்‌ வந்து அவரது சிதைத்தல்‌ Sa 
றிருக்கச்‌ செய்து பிரசாதம்‌ பெறுவர்‌. 


21 அடியாள்‌ விழா 

மங்கல உரைகேட்டு மகிழ்தல்‌, மங்கலத்துடன்‌ இறைவனை 
ஆலயத்திற்கு எழுந்தருளச்‌ செய்தல்‌, அடியார்‌ விழர்வாகும்‌. மாளையில்‌ 
திருவிழாக்களைப்பு நீங்குமாறு குமர விடங்கர்‌ மற்றும்‌ நாச்சிமார்கட்கு 
வெந்நீரில்‌ மஞ்சட்‌ பொடியையிட்டுத்‌ திருமுழுக்காட்டு மன்‌ 
இதனை மஞ்சள்‌ நீராட்டு என்பர்‌. 
விறுப்பு நிகழ்ச்சிகள்‌ 

கலையரங்கில்‌ 12 நாட்களிலும்‌ சொ ற்பெரழிவுகளும்‌, இசை 
நாடக நிகழ்ச்சிகளும்‌ காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும்‌ நடை 
பெறுகின்‌! றன. 


3,4,5. திருநாளன்று காலையில்‌ திரு.சரவண ஐயர்‌ 
நடுநிலைப்பள்வி மாணவ மாணவியர்‌ விநாயகர்‌, சரசுவதி புகழ்பாடு 


கின்றனர்‌. 


86 


2ஆம்‌ திருநாள்‌ முதல்‌ தேவதானவேத பாடசாலை, கொழுமம்‌ 
வேத பாடசாலை மாணவர்களின்‌ வேத பாராயணம்‌ நடைபெறு 
கிறது. 

அனைத்துத்‌ திருநாட்களிலும்‌ தேவாரம்‌ பாடப்படுகிறது, 

2,9,4,5,7,5,12 ஆகியதாட்களில்‌ திருப்புகழ்‌ பாராயணம்‌ 
நடைபெறுகிறது. 
திருச்சாழல்‌ பாடுதல்‌ 


ஒன்பதாம்‌ திருநாளன்று காலையில்‌ குமரவிடங்கர்‌ ஊர்வலம்‌ 
வந்திறங்கியவுடன்‌ : மணிவாசகரது திருச்சாழல்‌ பாடப்படுகிறது. 


ஆ. தூய்மை பெறுதல்‌ 
கந்தர்‌ சட்டி விழா 

ஐப்பசித்‌ திங்களில்‌ அமாவாசையை யடுத்து ஆறாம்‌ தாள்‌ 
முருகன்‌ சூரனை வென்ற திருநாளாகக்‌ கொண்டாடப்‌ படுகிறது. 
**முருகனின்‌ செயல்கள்‌ திரும்பச்‌ செய்து காட்டப்படுதலே இத்‌ 
திருவிழாக்களின்‌ நோக்கம்‌” என்கிறார்‌ திரு. குளோதி. இதனைக்‌ 
கொண்டாடுவதற்கான காரணம்‌, கொண்டாடும்‌ முறை ஆகிய 
வற்றை ஆராய்வோம்‌ ! ்‌ 

(அ) கொண்டாடக்‌ காரணம்‌ 

கந்தரயுராணக்‌ கூற்று 

ஐப்பசித்‌ திங்கள்‌ வளர்பிறையில்‌ முதல்‌ ஆறுதாட்களும்‌ 
முருகனைத்‌ தம்பவிம்பம்‌ கும்பங்களில்‌ பூசை செய்து உண்ணாநோன்‌ 
பிருந்தனர்‌ தேவர்கள்‌ என்கிறார்‌ கச்சியப்பர்‌. 
மகாபாரதம்‌ கூறும்‌ செய்தி 


, இருடிகள்‌ அமாவாசையன்று வேள்வியைத்‌ தொடங்கினர்‌. 
தீயின்‌ வித்து ஆறுநாட்கள்‌ சேகரிக்கப்பட்டன. சட்டியன்று எழு 
ஞாயிறு போன்ற வண்ணத்துடன்‌ சுப்பிரமணியர்‌ பிறந்தார்‌ என்று 
மகாபாரதம்‌ கூறுகிறது. 
சூணோதி கூறும்‌ செய்தி 

*புரட்டரசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மூன்று திங்கள்களும்‌ 
இரவுக்குரிய திருவிழாக்கள்‌ நடைபெறுகின்றன. அண்டத்தின்‌ 
(௦௦8௱(௦) நள்ளிரவு கழிகிறது. புதிய ஆண்டு தொடங்குகிறது” 
என்கிறார்‌. 


87 


தத்துவ வாதிகள்‌ கூற்னூ 

முருகன்‌, யானைமுகன்‌ ,சிங்கமுகன்‌,சூரபன்‌ மன்‌ ஆகிய மூன்று 
அரக்கர்களை ஒழித்தான்‌. இம்மூன்று அரக்கர்களும்‌ முறையே 
மாயை, கன்மம்‌, ஆணவம்‌, ஆகியமலங்களின்‌ குறியீடுகளே ஆகும்‌ 
என்ப. முதலில்‌ மாயையை ஒழிக்க வேண்டும்‌. அடுத்து கன்மத்தை 
ஒழிக்கவேண்டும்‌. மூன்‌ றாவது ஆணவத்தை ஒடுக்கி ஆண்டவனைச சேர 
வேண்டும்‌. ஆணவம்‌ ஒழியாது என்பதைக்‌ காட்டவே சூரன்‌ முருகனுக்கு 
மயிலாகவும்‌, சேவலாகவும்‌ பணிபுரிகிறான்‌ என்பதைக்‌ கூறுகின்‌ றனர்‌ 
தாபேோடிக்‌ கதை 

* “சூரபன்மன்‌ முருகனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு கடலில்‌ ஒளிந்து 
கொண்டான்‌. கோயிலில்‌ முருகன்‌ இல்லாததால்‌ குடத்துக்குள்‌ 
முருகனை எழுந்தருளச்‌ செய்து சிவபெருமானை நோக்கி முருகன்‌, 
திரும்பக்‌ கிடைக்க வேண்டுமென வேள்வி செய்வதுதான்‌ கந்தர்‌ 
சட்டி எனகிறார்‌ சுப்பிரமணியசாஸ்திரி. இக்கதை கி. பி, 1648 
இல்‌ இக்கோயில்‌' சிலைகள்‌ டச்சுக்காரர்‌ கவர்ந்து சென்றதை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டெழுந்திருக்கலாம்‌. 


கொண்டாடும்‌ முறை 


1 வெண்வி 

ஐப்பசித்‌ திங்கள்‌ அமாவாசையை யடுத்து ஆறு நாட்களுந்‌: 
வள்ளி, தெய்வயானை கசோயில்களுக்கிடையேயுள்ள வேள்விக்கூடத்‌ 
தில்‌(யாகசாலையில்‌) காலையிலும்‌ மாலையிலும்‌ வேள்வி நடை 
பெறுகிறது 
நடத்துவோம்‌ 

சிவாச்சாரியாருள்‌ காப்புக்‌ கட்டியவர்‌ பிரதான ஆச்சாரியார்‌ 
எனப்படுவார்‌. மந்திரங்கள்‌ தடைபடாமல்‌ உதவுபவர்‌ சாதகாச்‌ 
சாமியார்‌ ஆவார்‌. மற்றும்‌ சுற்றிலுமுள்ள கும்பங்கட்குத்‌ தூப 
தீப நிவேதனம்‌ காட்டவும்‌ சில சிவாச்சாரியார்கள்‌ துணைச்‌' 
செய்கின்றனர்‌. 
(வேண்விக்கூட அமைப்பு (தரைப்படம்‌ எண்‌ 2) 
தும்யம்‌ (தீ) 

ஒம குண்டம்‌ (தீயெழுப்பும்‌ குழி) அறுகோண வடிவில்‌ அமைத்‌ 
துள்ளது. அதனருகே பிரதான ஆச்சாரியார்‌ (எண்‌ 54) சாதகாச்சாரியார்‌ 
(எண்‌ 55) அமருமிடங்கள்‌ அமைந்துள்ளன. 


88 
கும்பம்‌ (குடங்கள்‌) 


கும்பங்கனை மண்‌, செம்பு, வெள்ளி, தங்கம்‌ ஆகியவற்றால்‌ 
அஇமைக்கல்ரம்‌ . வ்ரைபடத்திலுள்ள (த. ப. எண்‌. 9) ல்‌ வப 
சம்பங்கள்‌ எவரைக்‌ குறிக்கும்‌ என்பதைக்‌ காண்போம. 1, ட, 8, 18, 
15, 20, 23, 37 ஆகியவை துவார பாலகர்களைக்‌ குறிக்கும்‌ 
2 இந்திரன்‌ 8. சூரியன்‌ 4 அக்கினி 5. க்ஷேத்திரபாலர்‌ 7 வித்தியர்கலை 
4 எமன்‌ 10 வாஸ்து பிரும்மர்‌ 11 திருதி 13 திருமால்‌ 14 பிரதிட்டாகலை 
16 வருண்ன்‌ 17 இலக்குமி 18 வாய்‌ 19 விநாயகர்‌ 21 நிவர்த்திகஸல்‌ 
23 சண்டிகேசுவரர்‌ 94 சப்த்குரு $5 ஈச்ர்னன்‌ 86 (ர௫ூம்மா 98 சாந்தி 
கலை; 29, 80 பரமேசுவரன்‌ , பரமேசுவசி 32 ரிக்வேதம்‌ 39 மசுர்வேதழ்‌ 
84 அதர்வணலே: தம்‌ 35 சாமவேதம்‌ 96 வருண கும்பம்‌ 37 பஞ்சகவ்வியம்‌ 
88 (மேடையில்‌) முருகப்‌ பிரான்‌ 39 வள்ளியம்மை 40 தெய்வயானை 
41-48 அட்டவித்தியேசுவர்ர்‌ 49 சோமகும்பம்‌ (சுற்றிலும்‌ முளைப்‌ 
பீரலிகைகளி உள்ளன) 53 நாள்‌ வழிபாட்டிற்குரிய்ன்‌. 


த்கடு முகை] வைக்கச்‌ பொட்டு (எண்‌ 56) 


மேடையில்‌ பெரிய கும்பங்களின முன்‌ மரப்பெட்டியெர்ன்‌ நில்‌ 
செம்பு, வெள்ளி, தங்கத்தகடுகள்‌ வைக்கப்பட்டுள்ள பெட்டி உள்ளது. 


இதிலுள்ள தகடுகளை, சட்டியன்று இரவில்‌ திகுக்கேர மிலார்‌ அன்பர்‌ 
களுக்கு விலைக்குக்‌ கொடுக்கின்‌ றனர்‌. 


ககட்டினண்‌ அமைப்பு 


திகட்டினை வடமெரழியில்‌ : “யதிதிரம்‌” என்பர்‌. “முருகன்‌” என்‌ 
னும்‌ நூலில்‌ எட்டுவகை யந்திரங்களின்‌ ப்ட்ங்க்ள்‌ உள்ளன. அவ்ற்றில்‌ 
ஏழாம்‌ வகையைச்‌ சேர்ந்தது இக்கோயிலில்‌ வழங்கப்படும்‌ ய்ந்தீர்ம்‌ 
“சரவணபவ” என்னும்‌ ஆறெழுத்து மந்திரத்திலுள்ள.. எழுத்துக்களை 


அறுகோண முக்கோணத்தில்‌ இடம்‌ மாற்றியமைப்பதால்‌ யந்திரங்களின்‌ 
பெயர்கள்‌ வேறுபடுகின்றன . 


சதுர வடிவமான தகட்டில்‌ அறுகோண முக்கோணம்‌ வரையப்‌ 
புட்டு நடுவில்‌ “ஓம்‌” என்னும்‌ பிரணவம்‌ எழுதப்படுதல்‌ வழக்கம்‌. இக்‌ 
கோயிலில்‌ வழங்கப்படும்‌ தகட்டில்‌ “ஓம்‌” என்பது அறுகோண முக்‌ 
கோணத்தைக்‌ சுற்றி எழுதப்படுகிறது. அறுகோணத்தைச்‌ சுற்றிலும்‌ 
எழுத்துக்கள்‌ பொ றிக்கப்பட்டில. 


தனிப்பட்டவர்களும்‌ தாங்கள்‌ கொண்டு வரும்‌ த்கடுகளைப்‌ 


பூசையில்‌ வைக்க அனுமதிக்கப்‌ படுகின்றனர்‌. ஆனால்‌ இதற்கு எனத்‌ 
திருக்கோ யிலரர்‌ கட்டணம்‌ வசூலிக்கிஸ்‌ றனர்‌. 


89 


பிம்பங்கள்‌ (எண்கள்‌ 50, 51, 52) 

பெரிய கும்பங்களுக்குப்‌ பின்புறமுள்ள மேடையில்‌ செந்தில்‌ 
நரயகர்‌, வள்ளி, தெய்வயானையம்மை திருமேனிகள்‌ வைக்கப்‌ 
படுகின்‌ றன. 


கும்பா வழிபாடு 

பிள்ளையாரை வழிபட்டுப்பின்‌ காலையில்‌ சூரிய கும்பத்திற்குப்‌ 
(மாலையாயின்‌ சந்திர கும்பம்‌) பூசை செய்கின்றனர்‌. வருண கும்‌ 
பத்தில்‌ புனித ஆறுகளின்‌ நீரினைப்‌ பாவனையாக வரசசெய்து 
அக்கும்பத்தினுள்‌ மாவிலையிட்டு வேள்விக்‌ கூடத்தைத்‌ தூய்மை 
செய்கின்றனர்‌. இதனைத்‌ ''தலசுத்தி'' என்பர்‌. அடுத்துப்‌ பஞ்ச 
கவவியம்‌ (ஆனைந்து எனப்படும்‌ காராம்‌ பசுவின்‌ பால்‌, தயிர்‌, நெய்‌ 
சாணம்‌, மூத்திரம்‌ ஆகியவை) கலந்த கும்பத்திற்குப்‌ பூசை செய்து 
அக்கும்பத்திலுள்ள பொருட்களைச்‌ சுற்றிலும்‌ தெளிக்கின்றனர்‌. 
இதைச்‌ “சூக்கும சுத்தி” என்பர்‌. கண்ணுக்குத்‌ தெரியாத அழுக்‌ 
கினை இது போக்கும்‌ என்கின்றனர்‌. 

பின்பு பிரதான ஆச்சாரியாரும்‌, சாதகாச்சாரியாரும்‌ மந்திரங்‌ 
களைக்‌ கூறி நியாசம்‌ செய்கின்றனர்‌. 

தம்முள்‌ முருகப்‌ பெருமானை எருந்தருளச்‌ செய்த பின்‌ கும்பங்‌ 
களில்‌ தருப்பைப்‌ புல்‌ முடிச்சினால்‌ பிரதான ஆச்சாரியார்‌ தொட்டு, 
முருகன்‌, வள்ளி, தெய்வயானை ஆகியோரை மந்திரங்களால்‌ எழுந்‌ 
தருளச்‌ செய்கிறார்‌. இதனை “'ஆவாகனம்‌”” என்பர்‌. 


தீ வழிபாடு 
வேள்வித்‌ தீயினை எழுப்பப்‌ பல வகை மரங்களின்‌ சுள்ளிகளைப்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. இவை மருத்துவப்‌ பயன்‌ படைத்தவை. 
சிருக்கினால்‌ (அகப்பை) நெய்யை ஊற்றி வேள்வித்‌ தீயைப்‌ பெருக்கு 
கின்றனர்‌. சரதகாச்சாரியார்‌, பொருட்களை எடுத்துச்‌ சிருக்கில்‌ 
வைக்கப்‌ பிரதான ஆசாறியரர்‌ வேள்வித்‌ தீயிவிடுகிறார்‌. நவ தானி 
யங்கள்‌ படைக்கப்‌ படுகின்றன. நவ தானியங்களில்‌ கோதுமை 
சூரியனுக்கும்‌, வெண்‌ கடுகு சந்திரனுக்கும்‌, துவரை செவ்வாய்க்‌ 
கும்‌, பாசிப்‌ பயிறு புதனுக்கும்‌, கடலை வியாழனுக்கும்‌, வெள்ளை 
மொச்சை சுக்கிரனுக்கும்‌, எள்‌ சனிக்கும்‌ உளுந்து, இராகுவுக்கும்‌, 
காணம்‌ கேதுவுக்கும்‌ உரியதென்பர்‌. 
கீழ்‌ வரும்‌ மருத்துவப்‌ பொருட்கள்‌ படைக்கப்‌ படுகின்றன: 
பச்சை மஞ்சள்‌, முட்டா மஞ்சள்‌, விறலி மஞ்சள்‌, கஸ்தூரி மஞ்சள்‌, 
வெற்றி வேர்‌, விலாமிச்சை வேர்‌, சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்‌ 


90 


காய்‌, நெல்லிக்‌ எய்‌, தான்றிக்காய்‌, குங்கிலியம்‌, சத்துமா, யவை 
(நெல்‌) மூங்கிலரிசி, காட்டுக்‌ கோதுமை, நெல்‌ வகை, கோஷ்டம்‌, 
பூலாங்கிழங்கு, தாமரைக்‌ கிழங்கு, தண்ணீர்விட்டான்‌ கிழங்கு, 
புல்லரிசி, தாளிசப்‌ பத்திரி, இஞ்சி, பச்சிலை, சடாமஞ்சில்‌, அவல்‌, 
நெல்‌ பொரி, பொரிகடலை, சர்க்கரை, பேரீச்சம்பழம்‌, கற்கண்டு, 
முந்திரிப்‌ பழம்‌, முந்திரிப்‌ பருப்பு, கிஸ்மிஸ்‌, ஏலம்‌, கிராம்பு, 
சாதிக்காய்‌, சாதிப்‌ பத்திரி, பப்படப்‌ புல்‌, பச்சைக்‌ கற்பூரம்‌, குங்குமப்‌ 
பூ, கஸ்தூரி, கோரோசனை. 


அடுத்து, மா. பலா, வாழை, ஆரஞ்சு, திராட்சை, ஆப்பிள்‌, 
நெல்லி, மாதுஎள, விளா, எலுமிச்சை, நாவல்‌, கொய்யா, அன்னாசி, 
முதலிய பழங்கள்‌ இடப்படுகின்‌ றன. 


திருமுழுக்குக்குரிய பொருட்கள்‌ இடப்பட்ட பின்‌ மலர்களிடப்‌ 
படுகின்றன, வெண்சோறு, சர்க்கரைப்‌ பொங்கல்‌, சிறுபயற்றம்‌ 
பொங்கல்‌, புளியோதரை, தேங்காய்ச்‌ சோறு, தயிர்ச்சோறு, ஆகிய 
நிவேதனங்களைப்‌ படைத்த பின்‌ வடை, அப்பம்‌, அதிரசம்‌, 
எள்ளுருண்டை, தேங்குழல்‌ ஆகியன படைக்கப்படுகின்றன, அப்போது 
பஞ்ச வாத்தியம்‌ முழங்குகிறது. 


பூரணாகுதி (வேள்வி நிறைவு) செய்யும்‌ போது நாதசுரம்‌ 
முழங்குகிறது. ஓரு வெள்ளித்‌ தட்டில்‌ வைக்கப்பட்டுள்ள தேங்காய்‌, 
வெற்றிலை, பாக்கு. வெற்றிவேர்‌, விலாமிச்சை வேர்‌, புனுகு, சவ்வாது, 
பச்சைக்‌ கற்பூரம்‌, குங்குமப்‌ பூ, பொரி, தங்கத்தகடு, ஏலம்‌, கிராம்பு, 
கத்தூரி, கோரோசனை ஆகியவற்றைப்‌ பட்டினால்‌ சுற்றி வேள்வித்‌ 
தீயிலிட்டு வேள்வியை நிறைவு செய்வர்‌. 


பம்பா வயழியா௫ 


தம்ப வழிபாடு முடிந்த பின்‌ வேள்விக்‌ கூடத்திலுள்ள பிம்பங்‌ 
கட்குத்‌ திருமுழுக்கு நடைபெறுகிறது. உச்சிக்‌ காலம்‌ முடிந்த பின்‌ 
வேள்விக்‌ கூடததிலுள்ள திருமேனிகட்குப்‌ பதினாறு தீபாராதனைகள்‌ 
நிகழ்கின்றன. அருச்சனை, கட்டியம்‌, பஞ்சாங்கம்‌ படித்தல்‌, நால்‌ 
வேதம்‌ ஓதுதல்‌, பஞ்ச புராணம்‌, திருப்புகழ்‌ பாடுதல்‌ நடை 
பெறுகின்றன. 


2 ௬வாமி எழுந்தருளுதல்‌ 


தீபாராதனை முடிந்த பின்னர்‌ செந்தில்‌ நாயகர்‌, வள்ளி 
தெய்வயானை திருமேனிகளைச்‌ சிறிய தங்கச்‌ சப்பரத்தில்‌ வைத்து 
அலங்கரித்து நண்பகல்‌ 12 மணிக்கு முதல்‌ சுற்றாலையில்‌ தெய்வ 


91 


யானையம்மை கோயில்‌ முன்பிருந்து எழுந்தருளச்‌ செய்கின்றனர்‌. 
அடியார்கள்‌ வீரவாள்‌ வகுப்பும்‌ வேல்‌ வகுப்பும்‌ பாடி முன்னே செல்லச்‌ 
சப்பரம்‌ சண்முக விலாச மேடையைவந்தடையும்‌. அங்கு நடைபெறும்‌ 
தீபாராதனை சிறப்பிடம்‌ பெறுகிறது. 


இரவில்‌ இத்திருமேனிகளைத்‌ திருவாவடுதுறை ஆதீனச்‌ சட்டி 
மண்டபத்திள்‌ வைத்துத்‌ திருமுழுக்‌ காட்டித்‌ தங்கத்‌ தேரில்‌ கிரி வீதி 
வலம்‌ வரச்‌ செய்கின்றனர்‌, இவ்வாறு ஐந்து நாட்கள்‌ நடைபெறும்‌, 


சட்டித்‌ திரு நாள்‌ 


“ஆறு நாட்கூடி ஒரு கொக்குப்‌ (மாமரம்‌) பட்டது. அகப்‌ 
பட்ட கொக்கைப்‌ பிடித்தொரு சட்டியில்‌ (ஆறாம்‌ நாளில்‌) வைத்துச்‌ 
சாறாக்கி (திரு விழாவாக்கி) வேதப்‌ பிராமணரும்‌ சைவரும்‌ கொண்‌ 
டாடுகின்றனர்‌. (திருக்குற்றாலக்குறவஞ்சி) ஆறாம்‌ நாள்‌ நிகழ்ச்சிகள்‌ 
சிறப்பிடம்‌ பெறுகின்றன. அன்று மாலை நான்கு மணியளவில்‌ கடந்‌ 
கரையில்‌ சூரனை வெல்லும்‌ திருவிழாத்‌ தொடங்குகிறது. 


முதலில்‌ யானைமுகாசுரனுடன்‌ போர்‌ தொடங்குகிறது. 
யானை முகன்‌ வலமிடமாகச்‌ சுவாமியைச்‌ சுற்றி வருகிறான்‌. தலையில்‌ 
பட்டுக்‌ கட்டிய பட்டர்‌ வேலால்‌ அச்சூரன்‌ நெற்றியில்‌ குத்தி 
வீழ்த்துகிறார்‌. 


அதே உடலில்‌ சிங்க முகரசுரன்‌ தலை பொருத்தப்படுகிறது. 
முற்றுகைப்‌ போராட்டம்‌ முன்‌ போல்‌ நடைபெறுகிறது. பட்டர்‌ 
சிங்க முகன்‌ நெற்றியிலும்‌ வேலால்‌ குத்தி வீழ்த்துகிறார்‌. 


அடுத்து, சூரபன்மன்‌ தலை அதே உடலில்‌ பொருத்தப்‌ 
படுகிறது. முன்‌ போலவே முற்றுகை; வீழ்ச்சி, 


நான்காவதாக மாமரமும்‌ சேவலும்‌ அவ்வுடலில்‌ பொருத்தப்‌ 
படுகின்றன. மாமரம்‌ வெட்டுண்டதும்‌ சேவல்‌ பறக்கிறது, ஒரே 
உடவில்‌ தலைகளைப்‌ பொருத்துவது ஒரே உடலில்‌ மாயை, கன்மம்‌, 
ஆணவம்‌ பொருந்தியுள்ளதைக்‌ காட்டுகிறதோ என எண்ணத்‌ 
தோன்றுகிறது. 


சூரனை வென்ற பின்‌ கடற்கரையிலுள்ள சந்தோஷ மண்டபம்‌ 
என்னும்‌ மேடையில்‌ செந்தில்‌ நாயகரை அமர்த்தி வழிபடுகின்‌ றனர்‌. 
அப்போது கடல்‌ அலைகளோடு போட்டியிடுவது போல்‌ மனிதர்‌ 
தலைகள்‌ பேரளவில்‌ காணப்படும்‌. 


94 


இரவில்‌ 108 மகாதேவர்‌ முன்பு செயந்தி நாதரை அமர்த்தி 
வேள்விக்‌ கூடத்தில இது நாள்‌ வரை கும்பங்களில்‌ வைத்திருந்த 
நீரை (பெரிய கும்பங்களை) எடுத்து வருவர்‌. அப்போது சுவாமிககு 
முன்‌ கண்ணாடி பிடிக்கப்படும்‌. கண்ணாடியில்‌ தெரியும்‌ நிழலுககு 
அபிடேகம்‌ செய்வதாகப்‌ பாவித்து கண்ணாடி முன்‌ நீரினை ஊற்றுவர்‌ 
இதனைச்‌ ““சாயாபிடேகம்‌?” என்பர்‌. இதன்‌ பின்‌ பூசையில்‌ வைத்‌ 
திருந்த தகடுகளை வலக்கை மணிக்கட்டில்‌ (ரக்ஷாபந்தனம்‌) கட்டி 
விடுகின்றனர்‌ . தகட்டு விற்பனை தொடங்குகிறது. 


அடியார்‌ நே௱னாயு 

சூரபன்மனை வென்ற இடமாதலின்‌ இங்கு வந்து நோன்பு 
(உண்ணா விரதம்‌) நோற்பதையே மக்கள்‌ சிறப்பாகக்‌ கருது 
கின்றனர்‌. நோன்பு கொள்ளூம்‌ முறை பற்றிக்‌ காண்போம்‌. 


எல்லைகள்‌ 


நோற்பவர்‌ இக்கோயிலின்‌ எல்லையை தாண்டி ஆறு நாட்‌ 
களும்‌ செல்லுவதில்லை என உறுதி பூணுகின்றனர்‌. கோயிலுக்கு 
வடக்கெல்லையாக வள்ளியம்மன குகையும்‌. தெற்கெல்லையாக 
நாழிக்‌ கிணறும்‌, மேற்கெல்லையாகத்‌ தூண்டுகை விநாயகர்‌ கோயி 
லும்‌, கிழக்கே கடலும்‌ கொள்ளப்படுகிறன. இவ்விடம்‌ கடற்காற்று 
நிறைந்த இடமாதலின்‌ நோய்‌ நீக்கம்‌ பெற வாய்ப்புக்‌ கிடைகிறது. 


ஆனால்‌ நோற்பவர்‌ தொகை ஆண்டு தோறும்‌ பெருகி வரு 
வதால்‌ திருக்கோயிலார்‌ அனைவருக்கும்‌ அறை வசதி ஒதுக்க முடியா 
மல திணறுகின்‌ றனர்‌. நூற்றுக்கணக்கானவர்‌ இரண்டாம்‌ சுற்றாலை 
யிலுள்ள தூண்களுக்கிடையே கயிறுகளைக்‌ கட்டி துணிகளால்‌ 
மறைத்து அறைகளாக்கித்‌ தங்குகின்றனர்‌.  தங்குவதற்கெனத்‌ 
திறந்த வெளி மண்டபங்கள்‌ (இடும்பன்‌ கோயில்‌ மண்டபம்‌ போல்‌) 
அமைக்கலாம்‌, 


நோற்சூம்‌ முறை 


ஐப்பசித்திங்களில்‌ அமாவாசையன்று மாலையிலேயே இந்‌ 
நோன்பைத்‌ தொடங்குகின்றனர்‌, ஆறு நாட்களும்‌ உமிழ்‌ நீர்‌ கூட 


விழுங்காது இருப்பவரும்‌ உண்டு. *“இவ்வாறு செய்ய இயலா 
தவர்கள்‌ நண்பகலில்‌ ஆறு மிளகையும்‌ ஆறு கை நீரையும்‌ அருந்‌ 
தலாம்‌ .. உயிர்‌ உணர்ச்சி வளர்க்கும்‌ விரதமாதலின பழச்சாறு 


பருகுதல்‌ அறவே கூடாது” என்கிறார்‌ திரு. ௪. தண்டபாணி 
தேசிகர்‌. ஆனால்‌ நடைமுறையில்‌ நோன்பிருப்பவரைப்‌ பின்வருமாறு 
வகுக்கலாம. 


99 


உமிழ்‌ நீரும்‌ விழுங்கரது உண்ணா நோன்பிருப்பவர்‌ 
உண்ணா நோன்புடன்‌ வாய்‌ பேசா நோன்புமிருப்பவர்‌ 


பழச்சாறு மட்டும்‌ பருகுபவர்‌ 
பிற்பகலில்‌ 1 மனரிக்கு மட்டும்‌ பச்சரிசிச்‌ சோறு உண்பவர்‌. 


௫ ஜூ. ஸூ... வ 


திருமால்‌ கோயிலில்‌ வழங்கும்‌ துளசியும்‌ தண்ணீரும்‌ மட்டும்‌ 
அருந்துபவர்‌, 

இள்வகையீனரில்‌ நான்காம்‌ வகையினர்‌ தொகை மிகுதி 
அடுத்த நாள்‌ சிவனடியாரோடு உணவருந்துதல்‌ சிறப்பு என்கிறது 
கந்தபுராணம்‌. 


சுட்டிக்கு 


நோன்பு கொண்ளக்‌ காரணம்‌ 

நோய்‌ நீக்கம்‌ கருதிப்‌ பலரும்‌, பிள்ளைப்பேறு கருதிச்‌ சிலரும்‌ 
ஆன்மாவின்‌ தூய்மை மட்டும்‌ கருதிச்‌ சிலரும்‌ உண்ணா நோன்பு 
கொள்கின்றனர்‌. இற்‌ நோன்பினைப்‌ பிள்ளைப்‌ பேற்றுக்குரிய 
நோன்பாகக கருதுகினறனர்‌. சட்டியில்‌ இருந்தால்‌ (நோன்பிருந்‌ 
தால்‌) அகப்பையில்‌ (கருப்‌ பையில்‌ பிள்ளை) வரும்‌ என்பது! 
பழமொழி. திருமணமாகிப்‌ பல ஆண்டுகள்‌ கழிந்தும்‌ பிள்ளைப்‌ 
பேநில்லாத பலர்‌ இந்தோன்பிருந்து ஆண்‌ மகவு பெற்ற செய்தியை 
ஆய்வாளர்‌ நேரில்‌ அறிந்துள்ளார்‌. ்‌ 


4 திருக்கல்யாணம்‌ 

சூரனை வென்ற வீரனுக்கு இந்திரன்‌ தன்‌ மகள்‌ தெய்வ 
யானையை மணமுடித்துக்‌ கொடுத்தான்‌. இக்‌ கருத்து ஏறு தழுஷிய 
வீரனுக்கு மகட்‌ கொடையளித்தல்‌ போலுள்ளது. தெய்வயானை 
திருமண நிகழ்ச்சிகளைக்‌ காண்போம்‌. 


மாலை மாற்றுதல்‌ 

சட்டிக்கு மறுநாள்‌ தெய்வயானையர்மை (காலை 60 
மணிக்கு) ஊருக்கு மேற்கே தெபபக்குளத்‌ தருகிலுள்ள்‌ மண்யூபத்‌ 
திற்கு எழுந்தருளுகிறார்‌. மாலை வரை அங்குத்‌ தங்கியிருககிறழர்‌ . 
இதனை அம்மன்‌ தவமிருக்கிறார்‌ என்கின்றனர்‌. மாலையில பூமாலை 
மாறறுவதற்காகக்‌ குமரவிடங்கர்‌ எழுந்தருளுவார்‌. தெற்குத்‌ டத்‌ 
வீதியின மேற்குக்‌ கோடியில்‌ இத்‌ நிகழ்ச்சி நடைபெறும்‌. சிவாச்‌ 
சாரியார்‌ மூலம்‌ தம்‌ தோள்‌ மாலையை அம்மனுக்குக்‌ கொடுத்தனுப்‌ 
புவார்‌ குமரவிடங்கர்‌, பனு 


94 


திருமணம்‌ 


மேலக்கோபுர வாயில்‌ முன்புள்ள திருமண மண்டபத்தில்‌ 
தெய்வயானை திருமணம்‌ இரவில்‌ நடைபெறும்‌. திருமண நிகழ்ச்சிகள்‌ 
ஐந்து நாட்கள்‌ தொடரும்‌ எட்டாம்‌ திருநாளன்று ஊர்வலம்‌ 
9, 10. 11 ஆம்‌ நாட்களில்‌ ஊஞ்சல்‌ காட்சி. 12 ஆம்‌ நாள்‌ மாலை 
மஞ்சள்‌ நீராட்டு (வெந்நீரில்‌ மஞ்சட்‌ பொடியைக்‌ கலந்து) நடை 
பெறும்‌. ஊர்வலம்‌ வந்து இருப்பிடம்‌ சேர்வர்‌, 


தெய்வயானை திருமணம்‌ திருப்பரங்‌ குன்றில்‌ நடைபெற்ற 
தாயினும்‌ இங்கு நடைபெறக்‌ காரணம்‌ என்ன? சட்டி விழாவினைச்‌ 
சூரன்‌ போரோடு முடிக்க விரும்பாதவர்‌ திருமண நிகழ்ச்சியோடு 
முடிக்கக்‌ கருதியிருக்கலாம்‌. “*தெய்வயானையம்மை இவ்வூர்ச்‌ 
செகந்நாதரைப்‌ (மூலவருக்கு இடப்புறமுள்ள இலிங்கம்‌) பூசை செய்து 
முருகனை அடைந்தார்‌. தெய்வயானைக்காக எழுந்தருளிய செகந்‌ 
நாதமை மூலவர்‌ பூசை செய்கிறார்‌,” எனக்‌ குறிப்பிடுகிறது இவ்வூர்த்‌ 
தலபுராணம்‌. 


(இ) கழுவாய்‌ 
1, 2. வசந்த விழாக்கள்‌ 


இளவேனில்‌ பருவத்தில்‌ இவ்விழாக்கள்‌ கொண்டாடப்‌ படு 
கின்றன. இப்பருவத்தில்‌ (சித்திரை, வைகாசி) கருவறையில்‌ தண்ணீர்‌ 
கட்டி நிறகும்படி செய்து இறைவனுக்குச்‌ சிறுபருப்புப்‌ பாயாசம்‌, 
நீர்மோர்‌, அப்பம்‌ முதலியவற்றைப்‌ படைத்து வழிபடுதலை 
*'உஷ்ணசாந்தி உற்சவம்‌”” (வெப்பம்‌ தணிக்கும்‌ விழா) என்கிறார்‌ 
திரு. மூ. ப. உலகவெப்பத்திலிருந்து ஆன்மா திருவடி நிழலைப்‌ 
பெறவேண்டிச்‌ செய்யப்படுகிறது என்கிறார்‌. வசந்த விழா, சித்திரை 
வைகாசி ஆகிய இரு திங்கள்களிலும்‌ பத்து நாட்கள்‌ நடைபெறும்‌. 
முழுநிலவுடன்‌ கூடிய சித்திரை நட்சத்திரத்தில்‌ சித்திரைத்‌ திருவிழா 
முடிவடையும்‌. வைகாசியில்‌ முழுமதியுடன்‌ கூடிய விசாக நாளில்‌ 
முடிதல்‌ சிறப்பு. 
கொண்டாடும்‌ மூறை 

இரண்டு மாதங்களிலும்‌ கொண்டாடும்‌ முறை ஒன்று போல்‌ 


உள்ளது. உச்சிக்காலமான பின்பு செந்தில்‌ நாயகர்த ங்கச்‌ 
சப்பரத்தில்‌ எழுந்தருளி வசந்த மண்டபம்‌ சேர்வார்‌. சாயுங்காலப்‌ 


95 


பூசையின்‌ பின்பு அங்கு அவருக்குத்‌ திருமுழுக்கு நடத்தி அலங்‌ 
காரம்‌ செய்வர்‌. வசந்த மண்டபத்தின்‌ நடுவிலுள்ள மேடையை 
பதினோரு சுற்றுக்கள்‌ சுற்றி வந்து மண்டபத்தில்‌ அமர்த்துவர்‌. 
பதினோரு சுற்றுக்களில்‌ இசைக்கப்‌ படுவன வருமாறு: 


1. வேதபாராயணம்‌ 2, தேவாரம்‌ 9. திருப்புகழ்‌ 4. பிரம்ம 
தாளம்‌ 8. நந்தி மத்தளம்‌ 6. சங்கநாதம்‌ 7. பிள்ளைத்‌ தமிழ்‌ 
8. நாதசுரம்‌ 9. வேல்‌ வகுப்பு 10. வீரவாள்‌ வகுப்பு 11. கப்பல 
பாட்டு. 


பின்பு பதினாறு தீபாராதனைகள்‌ நிகழும்‌. கிரி வீதி வலம 
வந்து திருக்‌ கோயில்‌ சேர்வார்‌. 


வைகாசி விசாகம்‌ 


இது வைகாசி வசந்த விழாவின்‌ இறுதி நாளாய்னும்‌ தனிச்‌ 
சிறப்புடன்‌ கொண்டாடப்‌ படுகிறது. 


இக்‌ கோயிலிலுள்ள கல்வெட்டொன்றிலும்‌ இவ்விழா இடம்‌ 
பெற்றுள்ளது. இந்நாள்‌ முருகன்‌ பிறந்த நாளாகும்‌. இரவில்‌ 
தீர்த்தவாரி நடை பெறுவதால்‌ அது வரை வியாயித்துள்ள விசாகத்‌ 
திலேயே விழா நடைபெற வேண்டுமென்கிறார்‌ சிலர்‌. இவ்விழாவை 
அன்பர்கள்‌ **பன்னிரண்டு மாதாந்தம்‌ கூடியது ஒரு விசாகம்‌'' 
என்கின்றனர்‌. இந்தாளீல்‌ முருகனை வழிபடுபவர்‌ ஆணடு 
முழுவதும்‌ முருகனை வழிபட்ட பயன்பெறுவர்‌ என்கின்றனர்‌. 
அன்று பல இலட்சம்‌ மக்கள்‌ கூடுவர்‌. 
மீன்‌ விளையாட்டு 

வசந்த மண்டபத்திலுள்ள நீர்த்‌ தொட்டியில்‌ ஆறு பொம்மை 
மீன்களை விட்டு விளையடடுகின்‌ றனர்‌. உமாதேவியார்‌ சரவணப்‌ 
பொய்கையில்‌ ஆறுமுகப்‌ பெருமானுக்குப்‌ பால்‌ ஊட்டும்‌ போது 
அப்பால்‌ பொய்கையில்‌ வழிந்தது. பராசர முனிவரது மக்கள்‌ மீனைப்‌ 
பிடித்து விளையாடியதால்‌ தந்தையின்‌ சரபம்‌ பெற்று சரவரை 
பொய்கையில்‌ மீன்களாகித்‌ திரிந்து கொண்டிருந்தனர்‌. வழிந்த 
பாலைப்பருகியதும்‌ அவர்கள்‌ சாபம்‌ நீங்கி முன்னை வடிவு பெற்றனர்‌ 
என்பர்‌, 

கி. பி. 1959 ஆம்‌ ஆண்டிலிருந்து ஆறு மீன்‌ பொம்மைகளை 
தீரில்‌ விடுவ தாடு கரையில்‌ ஆறுமுனிவர்‌ உருவங்களையும வைத்துக்‌ 
காட்ட ஏற்பாடு செய்துள்ளனர்‌ என்கிறார்‌ திரு. உத்தண்டராமன்‌, 
(அஷ்ட பந்தனக்‌ கும்பாபிடேக மலர்‌ 1959, ப. 4) 


96 


விசாகத்தின்‌ சிறப்பு 

இத்திருக்கோயில்‌ விழாக்களில்‌ பெருமளவில்‌ மக்கள்‌ கூடுவது 
இவ்விழாவிலேயே யாகும்‌. இராமநாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ நூற்றுக்கணக்கான மாட்டு வணடிகளில்‌ வருகின்‌ றனர்‌. 
குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ கூட்டாக முடிகாணிக்கை செலுத்து 
கின்றனர்‌. இளநீர்க்காவடி, ம்ச்சக்காவடி, சர்ப்பக்காவடி (விளக்கம்‌ 
காணிக்கை என்னுமியலில்‌ உள்ளது) செலுத்துவோரும்‌ இவ்விழா 
விலேயே பெருமளவில்‌ செலுத்துகின்றனர்‌. 


4. நவராத்திரி 

இது புரட்டாசித்‌ திங்களில்‌ மகாலய அமாவாசையை யடுத்து 
ஒன்பது நாட்கள்‌ சக்திக்குரிய விழாவாகக்‌ கொண்டாடப்படுகிறது. 
இவ்விழா இக்கோயிலில்‌ இடம்‌ பெறக்‌ காரணம்‌ முருகனும்‌ ஒரு 
வகைச்‌ சக்தியே என்பதால்‌ தான்‌. இச்சாசக்தி, கிரியா சக்திகளோடு 
ஞானசக்தியாக விளங்குகிறான்‌ : முருகன்‌. சனத்குமார பிரசன்ன 
குமார தந்திரத்தில்‌ இவ்விழாக்‌ கொண்டாட விதியுள்ளதென்கிறார்‌ 
திரு. முத்தையா பட்டர்‌ 
கொண்டாடும்‌ முறை 

சாயுங்காலத்தில்‌ கொலு வைக்கப்பட்டு அர்த்தசாமப்‌ பூசை 
தொடங்குமுன்‌ கொலுத்‌ தீபாராதனை நடைபெறுகிறது. இவ்விழா 
விற்கு அலைவாயுகந்த பெருமானை எழுந்தருளச்‌ செய்கின்‌ றனர்‌. 
இவரது திருமேனியில்‌ பல வகைத்‌ துணியினாலான உறுப்புககளைச்‌ 
சேர்த்து அழகு செய்கின்‌ றனர்‌. ஒன்பது நாட்களிலும்‌ கீழ்க்காணும்‌. 
காலம்‌ கொள்கிறார்‌. 


1. அம்மன்‌ அலங்காரம்‌ 2. அரச அலங்காரம்‌ 
3. அனந்த சயனம்‌ க்‌. மார்க்கண்டேயர்‌ 

த. மயில்‌ வாகனர்‌ 6. தக்கிணா மூர்த்தி 
7. தடராசம்‌ 8. தவழும்‌ கண்ணன்‌ 


8. கலைமகள்‌. 
பத்தாம்‌ நாளில்‌ அலைவாயுகந்த பெருமான்‌, சப்பரத்தில்‌ மேலக்‌ 

கோயிலுக்குச்‌ சென்று அங்கிருந்து வெள்ளிக்‌ குதிரையில்‌ தேர்‌ வீதி 
உலாவந்து திருநெல்வேலிச்‌ சாலை யிலுள்ள வேட்டைவெளி மண்‌ 
டபத்தில்‌ அம்புஎய்து மீண்டும்‌ தேர்வீதி வலம்‌ வந்து திருக்கோயிலை 
யடைகிறார்‌. 

முதல்‌ ஒன்பது நாட்களிலும்‌ இன்னிசை, சொற்பொழிவு, 
பட்டிமன்ற திகழ்ச்சிகள்‌ நடைபெறுகின்றன. 


97 


5. மார்கழித்‌ திருவாதிரை 

நான்‌ மீன்களில்‌ “*திரு”* என்னும்‌ அடைமொழி பெற்றவை 
திருவாதிரையும்‌, திருவோணமுமாகும்‌. முன்னது சிவனுக்கும்‌ 
பின்னது திருமாலுக்கும்‌ உரியவை. திரு * ஆ 4 திரை எனப்பிரித்‌ 
தால முறையே பதி, பசு, பாசம்‌ எனப்பொருள்படும்‌. இது நடராசருக்‌ 
குரியநாள்‌. பெருவிழாவில்‌ ஏழாம்‌ திருநாள்‌ மாலை சண்முகர்‌ நட 
ரரசர்‌ கோலத்தில்‌ எழுந்தருளுகிறார்‌. சண்முகரையும்‌ தடராசரை 
யும்‌ இங்கு ஒன்றாகவே காண்கிறோம்‌. 

மார்கழித்‌ திங்களில்‌ பத்துநாட்கள்‌ இவ்விழா நடைபெறுகிறது 
மாணிக்கவாசகர்‌ திருநாள்‌ என்றும்‌ இதனைக்‌ கூறுகின்றனர்‌. திகு 
வசதிரைக்கு முந்திய ஒன்பது தாட்களும்‌ திருவாதிரையையும்‌ 
சேர்த்துப்‌ பத்து நாட்கள்‌ வீழா நடைபெறும்‌, மார்கழி மாதம்‌ 
திருவாதிரை : நாள்‌ இரண்டு வருமாயின்‌ பிந்தியதில்‌ கொண்டாட 
வேண்டும்‌ என்கின்றனர்‌. முழு நிலாவுடன்‌ கூடிவருவது சிறப்பு, 
கொண்டாடும்‌ முறை 

விழா நாட்க்ளில்‌ நாள்தோறும்‌ காலையிலும்‌ இர்விலும்‌ 
மாணிக்கவாசகர்‌ திருமேனியை அலங்கரித்து நடராசர்‌ முன வைக்‌ 
கின்றனர்‌. திருவெம்பாவை இருபது பாடல்களையும்‌ ஓதுவார்கள்‌ 
பாட ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ நடராசருக்கு சங்கும்‌ மத்‌ 
தளமும்‌ ஒலி யெழுப்பக்‌ கற்பூரம்‌ காட்டப்‌ படுகிறது. மணிவாசகர்‌ 
சீபலி மண்டபச்‌ சுற்றாலையில்‌ வலம்‌ வருவார்‌. 


திருவாதிரை 

திருவாதிரை நாள்ன்று ஸ்வ்க்றை இரண்டு மணிக்கு நடை 
திறக்கப்படும்‌. 2-30 மணிக்குப்‌ பள்ளியறை திபர்ரரதனை நடை 
பெறும்‌. : நடரசசருக்குச்‌ சிறப்புத்‌ திருமுழுக்கு நடைபெறும்‌. ஆறு 
முகப்பெருமானுக்குரிய அணிகலன்கள்‌ அனைத்தும்‌ அணிவிக்கப்படு 
கின்றன. 
பகூவ்ழியாடு 

காராம்‌ பசுவைக்‌ கொண்டு வத்து தடராசர்‌ முன்‌ நிறுத்துவர்‌. 
**அப்பக காராம்‌ பசுவாக இருத்தல்‌ உயிர்கள்‌ ஆணவ மலத்தால்‌ 
மறைப்புண்டு அறியாமையிருள்‌ வயப்பட்டு நிற்றலை உணர்த்தும்‌. 
அஃது இறைவன்‌ திருமுன்னிலையை நோக்கி நில்லாமல்‌ இறை 
வனுக்குத்‌ தன்‌ பின்புறத்தைக்‌ காட்டும்‌ நிலையில்‌ நிறுத்தப்படும்‌. 
அஃது உயிர்கள்‌. இறையருள்‌ பெறுவதில்‌ விருப்பமில்லாமல்‌ அதற்கு 


98 


மாறுபட்டு உலகியல்‌ நுகர்ச்சியினையே விரும்பி உழலுதலைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌. இறைவன்‌ சந்நிதியில்‌ கருநிறச்‌ சாந்து (கிருஷ்ணகந்தம்‌) 
வழங்கப்பெறும்‌. அஃது இறைவன்‌ உயிர்கட்கு அவை விரும்பி 
நிற்கும்‌ மலச்சார்பாகிய உலக நுகர்ச்சிகளை வழங்கியருளுதலை 
அறிவிக்கும்‌. இவ்‌ விழாவில்‌ வழங்கப்‌ படும்‌ களியாகிய அருள்‌ உணவு 
ஆணவ மலத்தில்‌ ஒடுங்கிக்‌ கிடக்கும்‌ உயிர்களுக்கு இறைவன்‌ 
தனுகரணபுவன போகங்களைப்‌ படைத்துக்‌ கொடுத்துக்‌ களிப்பித்தலை 
அறிவிக்கும்‌”? என்கிறார்‌ திரு, ந,ரா. முருகவேள்‌. (திருக்கோயில்‌ 
பிப்ரவரி 1971) 


பசுவிற்கு முன்‌ சர்க்கரைப்‌ பொங்கலை வைத்தல்‌ பசு உலக 
இன்பங்களில்‌ ஆழ்தலைக்‌ காட்டும்‌. பசுவின்‌ முன்‌ கண்ணாடி காட்‌ 
டப்படுதல்‌ இறைவனைக்‌ கண்ணாடி போன்ற உள்ளத்தில்‌ காண 
வேண்டும்‌ என்னும்‌ குறிப்புடையது என்பர்‌. (குலசை வீ. குமாரவேலு) 


காலையில்‌ நடராசப்‌ பெருமான்‌ தங்கச்‌ சப்பரத்திலும்‌ மணி 
வாசகர்‌ வெள்ளிச்‌ சப்பரத்திலும்‌ எழுந்தருளி கிரி வீதி உலா வரு 
கின்றனர்‌, மாலையில்‌ பார்வதி அம்பாள்‌ ஊஞ்சல்‌ நடைபெறும்‌. 
மற்றும்‌ முளைக்‌ கொட்டும்‌ (விளக்கம்‌ ஆடிப்பூரம்‌ என்னும்‌ உட்‌ 
பிரிவில்‌ காண்க) நடைபெறுகிறது, 


(ஈ) மங்குலப்பேறு 
ஒரு நாண்‌ விழாக்கள்‌ 


இத்திருக்கோயிலில்‌ கொண்டாடப்படும்‌ விழாக்களில்‌ ஒரு 
நாள்‌ மட்டும்‌ கொண்டாடப்படும்‌ விழாக்களைப்‌ பற்றி ஆராய்வோம்‌ 
இதற்குச்‌ சைவம்‌ என்றும்‌ பெயருண்டு. ஆகந்துவ நித்தியம்‌ என்‌ 
றும்‌ இதனைக்‌ கூறுவர்‌. (நித்ய பூஜா லக்ஷண ஸங்கிரஹம்‌) 

இவ்‌ விழாவினைத்‌ திங்கள்‌ தோறும்‌ வரும்‌ ஒருநாள்‌ விழாக்கள்‌ 
என்றும்‌, திங்கள்‌ விழாக்களில்‌ அடங்காத ஒருநாள்‌ விழாக்கள்‌ 
என்றும்‌ பகுக்கலாம்‌. இவை ஞாயிறு, திங்கள்‌, விண்மீன்களின்‌ 
இயக்கத்தால்‌ பகுக்கப்படும்‌ என்பர்‌ திரு. குளோதி. 


திங்கண்‌ தோறும்‌ திங்கண்‌ விழாவில்‌ 
வருவாண அடங்காகண 

1. மாதப்பிறப்பு சித்திரை 1. பரணி 

2. அமாவாசை ஆனி 2. புனர்பூசம்‌ 
3, வளர்பிறைச்‌ சட்டி ஆடி - 3. பூரம்‌ 


8. சுவாதி 


v9 


4, பிரதோடம்‌ (2) ஆவணி 5. பதினான்கு 
6. அவிட்டம்‌ 
5 கார்த்திகை ஐப்பசி - 7. தீபாவளி 
6. திருவாதிரை கார்த்திகை--8, சோமவாரம்‌ 
7. உத்திரம்‌ தை - 9, பரிவேட்டை 
10. புனர்‌ பூசம்‌ 
8. விசாகம்‌ 11. பூசம்‌ 
9. மாதக்கடைசி வெள்ளி மாசி - 12. மகாசிவராத்திரி 


1 மாதப்பிறுப்யு 


ஞாயிறு ஒவ்வொரு ராசியிலும்‌ நுழையும்‌ காலம்‌ சங்கராந்தி 
எனப்படும்‌. தேவர்களின்‌ வாழ்வில்‌ ஓராண்டு ஒரு நாளாகக்‌ கருதப்‌ 
படுகிறது. மனிதர்‌ ஒருநாளினைப்‌ பன்னிரண்டு திருக்காலங்களாகப்‌ 
பகுத்திருப்பது போல்‌ தேவர்கள்‌ தம்‌ நாளாகிய ஓராண்டினைப்‌ பன்‌ 
னிரண்டு காலங்களாகப்‌ (மாதங்கள்‌ பன்னிரண்டு) பகுத்துள்ளனர்‌ . 
எனவே, ஒவ்வொரு மாதப்‌ பிறப்பும்‌ ஒரு காலமாகக்‌ கருதப்பட்டுச்‌ 
கோயில்களில்‌ கொணடாடப்படுகிறது. 

இத்திருக்கோயிலில்‌ மாதப்பிறப்பன்று காலையில்‌ மேலவாசல்‌ 
விநாயகர்‌ திருமுன்‌ *'கணபதிவேள்வி*” நடைபெறும்‌. ஏனைய 
நிகழ்ச்சிகள்‌ பொதுவானவை (இவ்வியலின்‌ இறுதியிலுள்ள அட்டவ 
ணையில்‌ காண்க) வேள்வி நடத்துபவர்‌ திரிசுதந்திரர்‌, 
4 சித்திரை வி௯ு 

சித்திரைத்‌ திங்களின்‌ முதல்நாள்‌ ““சித்திரை விசு” எனப்‌ 
படும்‌, அன்று மேலவாசல்‌ விநாயகர்‌ முன்‌ வேள்வி நடைபெறும்‌. 
பின்‌ அத்திர தேவரைக்‌ கடலில்‌ தீராட்டுகின்‌ றனர்‌. இதனைத்‌ தீர்த்த 
வாரி என்பர்‌. ஆறுமுகப்பெருமானுககுப்‌ பச்சரிசிச்‌ சோற்றில்‌ பசு 
வெண்ணெயைக்‌ கலந்து சோற்றுத்‌ திருமுழுக்கு (அன்னாபிடே கம்‌) 
காலையில்‌ தடைபெறும்‌. 
ஆடிமாதம்‌ பிறப்பு 

இது தட்சிணாயன புண்ணிய காலம்‌ என அழைக்கப்படுகிறது 
ஐப்பசி வீசு 

ஐப்பசித்‌ திங்களின்‌ மூதல்‌ நாளினை **ஐப்பசி விசு? என்பர்‌, 
சித்திரை விசுவில்‌ கண்டவாறு நிகழ்ச்சிகள்‌ நடைபெறும்‌. 
கை மாதப்‌ புறப்பட 

இதனை உத்திராயன புண்ணிய காலம்‌ என்பர்‌, 


100 


2 அமாவாளனை 

இத்திதியில்‌ தான்‌ முருகன்‌ பிறந்தான்‌ என்கிறார்‌ குளோதி 
இதனை நினைவு கூரவே திங்கள்‌ தோறும்‌ இவ்விழாக்‌ கொண்டாடப்‌ 
படுகிறது. பிரமதேவன்‌ அமாவாசையன்று தான்‌ படைப்புத்‌ 
தொழிலைத்‌ தொடங்கினான்‌ என்பர்‌. 
ஆடி அமாவாசை 

இன்று பகலில்‌ தீர்த்தவாரி இடம்‌ பெறுகிறது. அத்திரதேவர்‌ 
நீராடும்‌ போது கடலில்‌ பல்லாயிரக்‌ கணக்கானவர்‌ நீராடுகின்றனர்‌. 
அன்று ஏழைகட்குச்‌ சோறிடல்‌ சிறந்த நற்செயலாகக்‌ கருதப்‌ 
படுகிறது. 

*“ஆடி யமாவாசையிலே ஆயிரம்‌ பேர்க்‌(கு) அன்னமிட்டுத்‌ 
தேடியதோர்‌ புண்ணியத்தால்‌ செல்வமாய்‌ வந்த கண்ணே'* என்பது 
இவ்வட்டாரத்துத்‌ தாலாட்டுப்‌ பாடல்‌, 
கை அமாவாசை 


இன்று தீர்த்த வாரி நடைபெறுகிறது. இரவில்‌ , இலக்க தீபம்‌ 
ஏற்றி வைப்பர்‌. 

ஆடி. தை அமாவாசைகள்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ 
படுவதற்குக்‌ குளோதி கூறும்‌ காராணமாவது: இவை உழவுத்‌ 
தொழில்‌ பருவங்களோடு தொடர்புடையவை, ஆடியில்‌ முளைக்‌ 
கொட்டுத்‌ திருநாள்‌ நடைபெறும்‌. ஆடிப்பட்டம்‌ தேடி விதைக்கும்‌ 
காலம்‌ இது. தைத்திங்கள்‌ அறுவடைக்காலம்‌. | 
ம வாணர்பிறைச்‌ சட்டி 

இஃது அமாவாசைக்குப்‌ பின்வரும்‌ ஆறாம்‌ திதியாகும்‌. 
மூருகன்‌ ஐப்பசித்‌ திங்கள்‌ வளர்ப்பிறைச்‌ சட்டியில்‌ சூரபன்மனை 
வென்றதைத்‌ திங்கள்‌ தோறும்‌ -நினைவூட்டுவதற்குக்‌ கொண்டாடப்‌ 
படுகிறது. கந்தர்‌ சட்டி முந்திய பிரிவில்‌ ஆராயப்பட்டது. 
4 பிரகதேசடம்‌ 


அமாவாசை அல்லது பூரணைக்குப்பின்‌ வரும்‌ பதின்‌ மூன்றாம்‌ 
திதியாகும்‌. **பிரதோடம்‌' என்பது ஒரு நாளின்‌ பகுதி. அது சாய 
சட்சை ஆகும்‌.” திங்கள்‌ கிழமைகளில்‌ வருமாயின்‌ மிகு சிறப்புடை 
யதாகக்‌ கருதப்படும்‌. * “சிவபெருமான்‌ ஆலகால நஞ்சினையுண்ட 
தாள்‌ ஏகாதசி. தேவர்கள்‌ அமுதம்‌.பெற்ற தான்‌ துவாதசி. தேவர்கள்‌ 
மகிழுமாறு சிவன்‌ நடனமாடிய நாள்‌ திநியோததி. இதனால்‌ 
பிரதோடம்‌ சிறப்புப்‌ பெறுகிறது, 


101 


5. கார்த்திகை i 

கார்த்திகை, விசாகம்‌ ஆதிய இரு நாள்மீன்களும்‌ முருக 
வழிபாட்டில்‌ சிறப்பிடம்‌ பெறுகின்றன. சிவபெருமானது நெற்றிக்‌ 
கண்ணிலிருந்து விழுந்த ஆறு நெருப்புப்‌ பொறிகளும்‌ ஆறு குழந்தை 
களாயின. அக்குழந்தைகளுக்குக்‌ கார்த்திகைப்‌ பெண்டிர்‌ அறுவர்‌ 
பாலூட்டி வளர்த்தனர்‌. ஆறுமுகப்பெருமான்‌ இதனால்‌ கார்த்திகேயன்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றான்‌. கந்தபுராணம்‌ கார்த்திகை விரதமிருப்பவர்‌ 
பெறும்‌ பேறுகளை விவரித்துள்ளது. பாமரர்‌ கற்பனையில்‌ கார்த்தி 
கையே முருகன்‌ பிறந்த நாளாகக்‌ கொள்ளப்‌ படுகிறது என்கிறார்‌ 
குளோதி. கோயிலை அடுத்துள்ள சரவணப்பொய்கையில்‌ அறுமுகன்‌ 
தாமரை மலர்களில்‌ தவழும்‌ அழகிய காட்சியைக்‌ காணலாம்‌. 


திருக்கார்த்திகை 

கார்த்திகைத்‌ திங்களில்‌ வரும்‌ கார்த்திகை திருக்கார்த்திகை 
எனப்படும்‌. திருக்கார்த்திகை யன்று வழக்கமான நிகழ்ச்சிகளோடு 
இரவில்‌ சொக்கன்பனை கொளுத்தும்‌ நிகழ்ச்சி நடைபெறும்‌. 
செயந்திநாதர்‌ சண்முக விலாசத்தில்‌ தெற்கு தோக்கி அமர்வார்‌. 
கடற்கரையில்‌ ஒரு பனையை தட்டுச்‌ சுற்றிலும்‌ பனை ஓலைகளால்‌ 
கட்டிக்‌ கொளுத்துகின்றனர்‌. பனையை வெட்டிக்‌ கொடுப்பவர்‌ 
சிறப்புப்‌ பெறுவார்‌. அவருந்குந்‌ தலையில்‌ பட்டுப்‌ பரிவட்டம்‌ கட்டித்‌ 
தக்கிணை அளிப்பர்‌. எரிந்த பனையோலையின்‌ சாம்பலைக்‌ கரைத்துச்‌ 
செயந்தி நாதருக்குப்‌ பொட்டிடுவர்‌. இஃது ஒளிச்‌ கடவுளைப்‌ 
புருவங்களின்‌ மத்தியில்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதலாகும்‌. 

உழவர்கள்‌ ஓலைச்‌ சாம்பலை வாரிக்கொண்டு செல்கின்றனர்‌. 
தங்கள்‌ நிலங்களில்‌ தூவுவதால்‌ தன்றாஃ௩ப்‌ பயிர்‌ வளரும்‌ என நம்பு 
கின்றனர்‌. இது பூச்சி மருந்து தெளிப்பது போலாகும்‌. 

இத்திருவிழா பண்டைத்‌ தமிழர்‌ வாழ்வில்‌ இடம்‌ பெற்றிருந்‌ 
ததைக்‌ கஃர்நாற்பது, களவழி நாற்பது, அகநானூறு முதலிய நூல்‌ 
களில்‌ காணலாம்‌. 
6. திருவாதிரை 

இந்‌ நாள்மீனைக்‌ குளோதி முருஈவழிபாட்டிற்குக்‌ கொள்ள 
வில்லை, இது நடராசருக்குரிய : நாள்‌. முருகனைக்‌ குமரகுருபரர்‌ 
சிவனாகவே கருதி வழிபட்டார்‌. முருகனைச்‌ சம்பு (சிவன்‌) பக்கமாக 
வழிபடுவோருளர்‌, எனவே, இக்‌ கோயிலில்‌ இந்நாள்‌ சிறப்பிடம்‌ 
பெறுகிறது. இன்று நடராசருக்குச்‌ சிறப்புத்‌ திருமுழுக்கு நடைபெறு 
கிறது. 


102 


மார்கழித்‌ திருவாதிரை 


“கழுவாய்‌” என்ற தலைப்பில்‌ ஐந்தாம்‌ பிரிவில்‌ இவ்விழா 
வினைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ காணலாம்‌. 
1. உத்திரம்‌ 

இக்‌ கோயிலில்‌ உத்திர நாளன்று இரவில்‌ ஏகாந்தமான 
பின்பு தங்கமயில்‌ மீது சீபலி எழுந்தருளுதல்‌ நிகழ்‌ றது. 
தை உத்திரம்‌ 

கொல்லம்‌ 1084 (கி. பி, 1909) ஆம்‌ ஆண்டு தைத்திங்கள்‌ 
உத்திர நாளன்று மூலவர்‌ திருவுருவம்‌ புதிதாகப்‌ பிரதிட்டை செய்யப்‌ 
பெற்றது. இந்‌ நாளினை நினைவு கூர்ந்து இவ்விழாக்‌ கொண்டாடப்‌ 
படுகிறது. 

மூலவர்‌, வள்ளி, தெய்வயானை கோயில்‌ விமானங்களுக்கு 
தம்‌ பூதிரியும்‌, சண்முகர்‌ விமானத்திற்குச்‌ சிவாச்சாரியாரும்‌ காலையில்‌ 
குடமுழுக்கு நிகழ்த்துவர்‌. 

மூலவரும்‌ சண்முகரும்‌ கரலையில்‌ சிறப்புத்‌ திருமுழுக்குப்‌ 
பெறுவர்‌. இரவில்‌ மூலவருக்கு மலர்களைக்‌ குவித்து மலரஞ்சலி நடை 
பெறும்‌, இரவு 8 மணிக்குக்‌ குமரவிடங்கர்‌ தெய்வயானையம்மை 
யுடன்‌ தங்கமயில்‌ வாகனத்தில்‌ எழுந்தருளுவார்‌. 


யபம்ரூனி உத்திரம்‌ 

முருகன்‌ வள்ளியை மணந்த நாள்‌ என்பர்‌, அதிகாலை 
5 மணிக்கு மேல்‌ வள்ளியம்மை சேர்க்கையிலிருந்து எழுந்தருளி குமர 
விடங்கர்‌ சந்நிதிக்கு வந்து திருமுழுக்கு, அலங்காரம்‌ பெற்றுத்‌ தீபாரா 
தனைக்குப்‌ பின்‌ பெரிய பூஞ்சப்பரத்தில்‌ மேலக்‌ கோயில்‌ சென்று 
தவம்‌ செய்கிறார்‌. அப்போது அம்மன்முன்‌ அன்பர்கள்‌ தினைமா 
விளக்கேற்றுவர்‌. வள்வீ முருகனுக்குத்‌ தேனும்‌ தினைமாவும்‌ கொடுத்‌ 
ததைக்‌ காட்டும்‌. 1 ்‌ ்‌ 

மாலை 4 மணிக்கு மேல்‌ குமரவிடங்கர்‌ தங்க மயில்‌ வாகனத்‌ 
தில்‌ எழுந்தருளி மேலக்‌ கோயில்‌ முன்புள்ள பந்தல்‌ மண்டப முகப்பில்‌ 
நிற்கிறார்‌. வள்ளியம்மை எதிரில்‌ வந்ததும்‌ தோள்மாலை மாற்றிக்‌ 
கொள்கின்றனர்‌. இது கற்புமணத்திற்கு முன்‌ களவுமணம்‌ நிகழ்ந்த 
தமிழர்‌ வழக்கத்தை நினைவூட்டுகிறது. ள்‌ 

இரவில்‌ 108 மகாதேவர்‌ சந்நிதியில்‌ கும்பங்களில்‌ முருகனை 
வூம்‌ வள்ளியையும்‌ எழுத்தருளச்‌ செய்வர்‌. முருகனுக்குரிய கும்பத்‌ 
திற்குச்‌ செம்பட்டும்‌ வல்ளியம்மைக்குப்‌ பச்சைப்பட்டும்‌ சுற்றய்படும்‌. 


103 


வேள்வி வளர்க்கப்பட்டு மாமுதுமறையவர்‌ மறைவழி காட்டத்‌ 
திருமணம்‌ நடைபெறும்‌. கோயிலிலுள்ள அனைத்து அம்மன்‌ படிமங்‌ 
கட்கும்‌ வள்ளி திருமணத்திற்கு முன்னர்‌ தாலி அணிலிக்கப்படும. 
திருமண முடிவில்‌ வெற்றிலை பாக்கு வழங்குவர்‌, 

மலேயாவில்‌ இந்நாள்‌ தெய்வயானை திருமண நாளாகக்‌ 
கொண்டாடப்‌ படுகிறது. திருப்பரங்‌ குன்றத்திலும்‌ இன்றே திருமணம்‌ . 
8. வீசாகல்‌ 

முருகனின்‌ பிறந்த நாள்‌ இது, இக்‌ கோயிலில்‌ விசாக நாள்‌ 
சிறப்புடையதாகும்‌. ஆறுமுகப்‌ பெருமான்‌ சிறப்பாகத்‌ திருமுழுக்குப்‌ 
பெறுவார்‌. ஆறுமுகருக்குரிய முப்பத்தாறு திருமுழுக்கு நாட்களில்‌ 
விசாக நாட்கள்‌ பதின்மூன்‌ றாகும்‌. 

**விசாகம்‌ என்பது புராண காலத்துச்‌ சிறு தேவதைகளில்‌ 
ஒன்று என்றும்‌ இது கந்தனோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது என்றும்‌ 
பண்டாகர்‌ பகர்கிறார்‌. (Lectures on Ancient Indian Numismatics) 
வைகாசி ஷ்சாகம்‌ 

கழுவாய்‌ என்ற தலைப்பில்‌ முந்திய பிரிவில்‌ தரப்பட்டுள்ளது. 
9. மாதக்‌ கடைசி வெண்ணி 

வெள்ளிக்‌ கிழமை விரதம்‌ சிறப்புடையதசகக்‌ கந்தபுராணத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வட்டாரத்து மக்கன்‌ நடந்து வந்து இந்‌ 
நாளில்‌ முருகனைத்‌ தரிசிப்பதைப்‌ பெரும்‌ பேறாகக்‌ கருதுகின்றனர்‌. 
**மாதாந்தம்‌ நடத்தல்‌” என்பது கொடுத்தகடனைத்‌ திரும்பப்பெறக்‌ 
கடன்‌ பெற்றவரைப்‌ பார்க்கப்‌ பலமுறை நடத்தலைக்‌ குறிக்கும்‌, மாத 
கடைசி வெள்ளியன்று வேறு விழாக்கள்‌ இடம்‌ பெறுமாயின்‌ மாதக்‌ 
கடைசி வெள்ளிவிழா அதற்கு முந்திய வெள்ளிக்‌ கிழமையில்‌ கொண் 
டாடப்படுவது இக்கோயிலின்‌ வழக்கம்‌. 

திங்கள்‌ விழாவில்‌ அடங்காதன 
இவ்வகையில்‌ பதினோரு ஒரு நாள்‌ விழாக்கள்‌ இங்கு 
ஆராயப்படுகின்றன 
1, சித்திரைப்பரணி 

சிறுத்தொண்டர்‌ நினைவு நாளாக இது கொண்டாடப்படு 
கிறது. இன்று அலைவாயுகந்த பெருமான்‌ எழுத்தருளுகிறார்‌. அறு 
பத்து மூன்று நாயன்மார்களுக்கும்‌ குருபூசை நடத்தப்‌ பெற்றாலும்‌ இவ்‌ 
விழாச்‌ சிறப்புடையது. ““வாளால்‌ மகவரிந்து ஊட்ட வல்லேன்‌ 
அல்லேன்‌ '* எனப்‌ பட்டினத்தாரும்‌ சிறுத்தொண்டர்‌ செயலுக்கு முதலி 
டம்‌ கொடுத்துச்‌ சிறப்பித்துள்ளார்‌. 


104 


௮, ஆணியப்யுணர்‌ யூஸ்‌ 

கி, பி. 1971 ஆம்‌ ஆண்டு ஆனித்திங்கள்‌ புனர்பூசநாளில்‌ இக்‌ 
கோயிலில்‌ ' குடமுழுக்கு நிகழ்ந்தது தை உத்திர விழாவில்‌ நடைபெறு 
வது போலவே இந்நாளில்‌ மூலவர்‌, சண்முகர்‌, வள்ளி, தெய்வயானை 
கோயில்‌ விமானக்கலசங்கட்குக்‌ குட முழுக்கு நிகழ்த்துகின்‌ றனர்‌. 
3. ஆடிப்பூரம்‌ 

இது சக்திக்குரிய விழாவாகக்‌ கருதப்படுகிறது. இவ்விழா 
வினை 'முளைக்கொட்டுத்‌ திருவீழா * என்கின்றனர்‌. இவ்விழா ஆடிப்‌ 
பட்டம்தேடி வீதைத்தலை அடிப்படையாகக்‌ கொண்டது. இவ்விழா 
நாளன்று பார்வதி அம்மனின்‌ பாதத்தில்‌ மூளையோடு கூடிய சிறுபயறு 
படைக்கப்படுகிறது. அந்தணப்‌ பிரமசாரிகட்குப்‌ பூணூலும்‌ கன்னிப்‌ 
பெண்கட்கு மஞ்சள்‌, குங்குமம்‌, வெற்றிலை, பாக்கு, தக்கிணையும்‌ 
தானமாக வழங்கப்‌ பெறுகின்றன. பூசையின்‌ முடிவில்‌ உப்போடு கூடிய 
யாசிப்பய ற்றை அன்பர்கட்கு வழ௩ குகின்‌ றனர்‌. உல்கில்‌ தரனிய வளம்‌ 
பெருகி இன்புற வேண்டும்‌ என்பதை இது காட்டும்‌. அம்பிகை பூரதாளில்‌ 
கடல்‌ சூழ்ற்த உலகத்தைப்‌ படைப்பதற்காகத்‌ தோன்றினாள்‌ என்பர்‌ 
திரு. முருகவேல்‌. 
4. ஆடிச்‌ சுவாதி 

சுந்தரரும்‌ சேரமரன்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ பூதவுடலோடு 
திருக்கமிலையை அடைந்த தாள்‌. சுந்தரர்‌ திருமேனிக்குச்‌ சிறப்புத்‌ திரு 
முழுக்கு, தடைபெறும்‌. மாலையில்‌ சுந்தரர்‌ தங்கச்‌ சப்பரத்தில்‌ ஊர்வலம்‌ 
வருவார்‌. இரவில்‌ சேரமான்‌ பெருமாள்‌ உலா வருவார்‌. *“சுத்தமாம்‌ 


சுவாதி நாளில்‌ சுந்தரர்‌ குயிலை சேர்ந்தார்‌” என உமாபதி சிவம்‌ தனிப்‌ 
பாடலில்‌ கூறியுள்ளார்‌. 


5. ஆவணி பதினான்கு 

ஆவணித்‌ திங்கள்‌ வளர்பிறை பதினசன்கரம்‌ நாளில்‌ இவ்விழா 
தடைபெறும்‌. இந்நாளினை ந்டராசக்குரிய இராக்‌ காலம்‌ என்பர்‌ 
திரு. முருகவேள்‌. 
4. ஐப்பசி உ கியாவாணி 

அதிகாலை 3-90 மணிக்குப்‌ பள்ளியறைத்‌ தீபாரதனை நடை 

பெறும்‌. மூலவர்‌, சண்முகர்‌ சிறப்புத்‌ திருமுழுக்கும்‌ மூர்த்திகட்கும்‌ 
புத்தாடை சாத்துதலும்‌ நிகழும்‌. 
7. கார்த்திகைச்‌ சோம வாரம்‌ 

கார்த்திகைத்‌ திங்களில்‌ வரும்‌ திங்கட்‌ கிழமைகள்‌ திருவிழா 
வாசுக்‌ கொண்டாடப்படுகின்‌ றன . காலையில்‌ மூலவருக்குச்‌ சிறப்புக்‌ 
கலச பூசைத்‌ திருமுழுக்கு நடைபெறும்‌. மூர்த்திகட்குத்‌ தங்க அங்கி 


105 


சாத்துகின்றனர்‌. இரவில்‌ முதல்‌ சுற்றாலையில்‌ அகல்‌ விளக்குகள்‌ 
ஏற்றி வைக்கபபடும. இரவு 8-30 மணிககுச்‌ செந்தில்‌ நாயகர்‌ பெரிய 
பூஞ்‌ சப்பாத்தில கிரிவீதி வலம்‌ வருவார்‌ இரண்டாம்‌ சுற்றாலையில்‌ 
அலங்காரப்‌ பந்தல்‌ அமைப்பர்‌, ‘ 
8 தகைய்பறி வேட்டை 

தைத்‌ திங்கள்‌ இரண்டாம்‌ நாள்‌ மாலையில்‌ அலைவாயுகந்த 
பெருமான்‌ வெள்ளி£ குதிரை வாகனத்திலும்‌ சுந்தரர்‌ சிரிய பல்‌ 
லக்கிலும்‌ திருநெல்வேலிச்‌ சாலையிலுள்ள வேட்டை வெளி மண்டபத்‌ 
திற்கு எழுந்தருளுவார்‌. 

இவ்வீழா பெரிய பூராணத்திலுள்ள சுந்தரர்‌ வரலாற்று 
நிகழ்ச்சியின்‌ அடிப்படையில்‌ கொண்டாடப்‌ படுகிறது, சேரமான்‌ 
பெருமாள்‌ சுநதாருக்குப்‌ பொருட்களைச்‌ சிவார்ப்பண மாகக்‌. 
கொடுக்காமையீனால சிவபெருமான்‌ வழிப்பறி செய்து மீண்டும்‌ 
கொடுத்தார்‌ என்கிறார்‌ திரு. மு. ப. இததிருக்கோமில்‌ ஊழியர்கள்‌ 
முன்பு வேடமிட்டு இக்காட்சியை நடித்தனர்‌ என்பர்‌. 

9. தைப்‌ யுணர்ரூசம்‌ 

சி. பி, 1659 ஆம்‌ ஆண்டு தைத்‌ திங்கள்‌ 89 ஆம்‌ நாள்‌ 
வெள்ளிக்கிழமை புனர்பூச நாளில்‌ ஆறுமுகப்‌ பெருமானை உலாந்தர்‌ 
(டச்சுக்‌ கொள்ளையர்‌) களிடமிருந்து மீட்டுக்‌ கொண்டு வந்து 
மீண்டும்‌ நிறுவிய நாள்‌. ஆண்டு தோறும்‌ இந்நிகழ்ச்சியை இந்‌ 
தாளில்‌ நினைவு கூர்வர்‌. 

இந்நாளில்‌ ஆறுமுகப்‌ பெருமான்‌ சிறப்புத்‌ திரு முழுக்குப்‌ 
பெறுகிறார்‌. இரவு ஒனபது மணிக்கு அலைவாயுகந்த பெருமான்‌ 
தங்கச்‌ சப்பரத்தில்‌ ஊர்வலம்‌ வருவார்‌. 

10. கைப்‌ பூசம்‌ 

சம்பந்தர்‌ பூம்பாவையை எழுப்பப்‌ பாடிய போது, 

“தைப்‌ பூசமும்‌ காணாதே போதியோ பூம்பாவாய்‌” எனக்‌ : 
கூறுவதிலிருந்து இந்நாள்‌ கி.பி, எழாம்‌ நூற்றாண்டுக்கு முன்பே 
கொண்டாடப்‌ பட்டதென அறிகிறோம்‌. பழநியில்‌ இவ்விழா சிறப்பாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. இங்குக்‌ காலையில்‌ தீர்த்த வாரி நடைபெறும்‌. 
மூலவரும்‌, ஆறுமுகப்‌ பெருமானும்‌ இன்று சிறப்புத்‌ திருமுழுக்கு, 
சிறப்பு அங்கி பெறுகின்றனர்‌. அலைவாயுகந்த பெருமான்‌ வடக்குத்‌ 
தேர்த்‌ தெருவிலுள்ள தைப்‌ பூச மண்டபப்‌ படிக்கு எழுந்தருளுகிறார்‌. 
இரவு ஒன்பது மணிக்குப்‌ பெரிய பூஞ்‌ சப்பரத்தில்‌ தேர்த்‌ தெருக்களில்‌ 
உலர வருகிறார்‌. 


106 


பூச நாள்‌, வியாழக்கிழமை பெளர்ணமியுடன்‌ கூடிவரின்‌ மிகு 
சிறப்புப்‌ பெறும்‌ என்கிறார்‌ திரு. மு. ப, திருச்செந்தூர்‌ குரு 
(வியாழன்‌) விற்குரிய தலம்‌ எனபர்‌, குருவிற்குக்‌ கடகராசி உச்ச 
இடமாகும்‌. ஞாமிறு மகர (தை) ராசியிலிருந்து ஏழாம்‌ பார்வை 
யாகக்‌ கடகராசியைப்‌ பார்க்கின்ற நாளில்‌ இவ்விழாவை நடத்த 
வேண்டும்‌ என்றும்‌ கூறுகிறார்‌. தைத்‌ திங்களில்‌ இரண்டு பூச நாட்கள்‌ 
வருமாமின்‌ பிந்திய நாளிலே திரு விழாக்‌ கொண்டாட வேண்டும்‌ 
என்பது விதி, அதில்‌ சங்கிரம தோடம்‌ ஏற்பட்டால்‌ முந்தியதில்‌ 
செய்யலாம்‌ என்கிறார்‌. 

பார்வதி தேவியால்‌ முருகனுக்கு வேல்‌ கொடுக்கப்பட்ட நாள்‌ 
இஃதென்று கூறுகிறார்‌ திரு. கே, கே, பிள்ளை, பூசம்‌ நாம்‌ 
யுகுதும்‌ புனல்‌ ஆடவே” என்பது அப்பர்‌ திருவாக்கு. 
13. மசி - மகாசிவணிரஷு 

மாசித்‌ திங்கள்‌ தேய்‌ பிறை பதினான்காம்‌ நாளிரவு சிவனிர 
வாகக்‌ கொண்டாடப்படுகிறது. இவ்விரவில்‌ விழித்திருந்து பூசை 
செய்வதால்‌ பெரும்‌ பேறு பெறலாம்‌ என்பது முக்கள்‌ நம்பிக்க ௧, 

ஆறுமுகப்‌ பெருமான்‌ சிவ பூசை செய்யும்‌ கோலம்‌ நடை 
பெறும்‌. அவருக்கு வலப்புறம்‌ எழுந்தருளியுள்ள ஆன்மலிங்கத்தை 
எழுந்தருளச்‌ செய்து திரு முழுக்கு, சிறப்புப்‌ பூசை நடத்துவர்‌. 

இந்நாளிரஙில்‌ 12 மணியிலிருந்து நான்கு காலச்‌ சிறப்புப்‌ 
பூசை நடைபெறும்‌. இப்பூசைகள்‌ முடிந்தபின்பே இரகசிய தீபாரா 
தனை, பள்ளியறைப்‌ பூசை, பைரவர்‌ பூசை நடைபெறும்‌. 

இவ்விழாவினைப்‌ பற்றிக்‌ கந்த புராணம்‌ கூறும்‌ கதை 
வருமாறு: 

ஒரு வேடன்‌ மாசித்‌ திங்கள்‌ தேய்‌ பிறைப்‌ பதினான்காம்‌ 
நாளன்று வேட்டைக்குச்‌ சென்றான்‌. பகல்‌ முழுவதும்‌ வேட்டை 
வாடியும்‌ ஒன்றும்‌ கிடைக்கவில்லை, இரவில்‌ மிகவும்‌ களைத்து, மிக்க 
யசியோடிருந்தரன்‌. இரவில்‌ காட்டில்‌ உலவும்‌ கொடிய விலங்கு 
களிடமிருந்து தப்புவதற்காக ஒரு வில்வ மரத்தின்‌ மேலேறியிருந்தாள்‌. 
தூங்கி விடாமலிருப்பதற்காக வில்வ இலைகளைப்‌ பறித்துத்‌ 
தரையில்‌ எறிந்து கொண்டிருந்தான்‌. மரத்தின்‌ கீழே ஒரு 
லிங்க மிருந்தது. அவனது செயல்‌ லிங்கத்திற்கு அருச்சனை 
செய்வதாக அமைந்தது. பட்டினி கிடந்து இரவில்‌ கண்‌ விழித்து 
அருச்சனை செய்ததால்‌ அவன்‌ நரகத்திற்குச்‌ செல்வதினின்றும்‌ தப்பிக்‌ 
கயிலைக்குச்‌ சென்றான்‌ . 


107 


குடமுழுக்கு 

குட நீராட்டு, குட முழுக்கு என்ற பெயர்களில்‌ வழங்கும்‌ 
கும்பாபிஷேக விழா புதிய கோயில்‌ கட்டப்‌ பெறும்‌ போதும்‌ 
பழைய கோயிலைப்‌ புதுப்பிக்கும்‌ போதும நடைபெறும்‌. திரு 
ஞான சம்பந்தர்‌ இதனைப்‌ ““பெருஞ்‌ சாந்தி'' எனக்‌ குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌, 

புனித நீரைக்‌ கும்பங்களிலிருந்து குறிப்பிட்ட நன்னாளில்‌ 
நல்‌ வேளையில்‌ இராபசோபுரம்‌, விமானங்கள்‌ ஆகியவற்றின்‌ உச்சி 
யில்‌ ஊற்றுவதே இவ்விழாவின்‌ சிறப்பு நிகழ்ச்சி. 


இங்குக்‌ குடமுழுக்கு நிகழ்ந்த ஆண்டுகள்‌ 
கி.பி. 1654 _ சணமுகரை மீட்டு வந்து நிகழ்த்தியது, 
பி. 1075 - சண்முகா ஜடிபந்தனக்‌ குடமுழுக்கு 
பி. 1686 - நாச்சிமார்‌ பிரதிட்டைக்‌ குடமுழுக்கு 
பி. 1760 -- ஸ்தூபி "சி5ரம முடித்துக்‌ குடமுழுக்கு 
பி. 1787 - இரண்டு இராச கோபுரக்‌ குடமுழுக்கு 
பி. 1803 வீரவாகு, பைரவர்‌ பிரதிட்டைக்‌ குடமுழுக்கு 
பி. 1849 _ மூலததானம்‌ முதலிய ஐந்து சந்நிதிகட்குத்‌ திருவனத்‌ 
தபுரம்‌ தந்திரி அவர்களும மற்றுமுள்ள மூர்த்திகட்கு 
ஆதிசைவர்களும்‌ குடமுழுக்‌ காட்டினர்‌ என்பர்‌, 
கி.பி. 1868 -- அஷ்டபந்தன மகா குமபாபிடேகம்‌ 
கி.பி, 1887 - ஜடிபந்தன, அஷ்டபந்தன மகா கும்பாபிடேகம்‌ 
கி.பி. 1909 ௮ மூல ஸ்தானப்‌ புதிய பிம்பம்‌ பிரதிட்டை மற்றுமுள்ள 
மூத்திகட்குக்‌ குடமுழுக்கு 
கி.பி. 1923 - அஷ்டபந்தன மகா கும்பாபிடேகம்‌. தங்கக்‌ கொடி 
' மரம்‌, செப்புக்‌ கொடிமர பிரதிட்டை 
கி.பி. 1959 - குடமுழுக்கு கி.பி. - 1971 & 1983 குடமுழுக்கு 
வேள்வி 
குடமுழுக்குக்‌ காலத்தில்‌ வேள்விக்‌ கூடத்தில்‌ கீழ்க்கண்டேோ 
ரூக்கான வேள்விகள்‌ நடைபெறும்‌, 
1, விநாயகர்‌ 2, ஆறுமுகப்பெருமான்‌ 3. செந்தில்நாயகர்‌ 
4. எழுந்தருளும்‌ மூர்த்திகள்‌ 5. செந்தில்‌ அம்பலவாணர்‌ 6, வீரபாகு 
மூர்த்தி 7. சிவபரிவார மூர்த்திகள்‌ 8. அறுபத்துமூவர்‌ 9, குகபக்த 
மூர்த்தி (அருணகிரிநாதர்‌, இடும்பன்‌) 10 விமானம்‌ 11 சண்டேசுவரர்‌ 
12 அங்குர ரட்சா வேள்வி (சந்திரன்‌, கிருத்திகை, ரோகிணி, ஆதி 
சேடன்‌, தசசுக்கன்னி) 


108 


மருந்து சாத்தூகல்‌ 


கருவறையில்‌ பீடத்தின்‌ மீது வைக்கப்பட்டிருக்கும்‌ திருவுரு 
வங்கள்‌ ஆடாமல்‌ அசையாமல்‌ உறுதியாக நிலைத்து இருக்க * “அஷ்ட 
பந்தனம்‌” என்ற மருந்தைச்‌ சாத்துவது மரபு, அஷ்டபந்தனம்‌ 
என்றால்‌ எட்டுப்‌ பொருட்களால்‌ கட்டுதல்‌, பொருட்களாவன? 
கொம்பரக்கு. சுக்கான்தூன்‌, குங்கிலியம்‌, நற்காவி, செம்பஞ்சு,_ 
சாதிலீங்கம்‌, தேன்மெழுகு, எருமையின்‌ வெண்‌ ணெய்‌, இம்மருந்துப்‌ 
பொருட்களை இடிப்போர்‌ பயபக்தியுடன்‌ முருகன்‌ பாடல்களைப்‌ 
பாடியவாறு இடிப்பர்‌. 


குடமுழுக்கு நிகழ்த்து வோர்‌ 


வீரபாகு, வீரமகேந்திரர்‌, செந்தில்‌ நாதர்‌, ஆறுமுகர்‌ 
சனீசுவரர்‌, பஞ்சலிங்கம, பைரவர்‌, கீழராசகோபுரம்‌, குமரவிடஙகர்‌, 
மேலவாசல்‌ விநாயகர்‌ ஆகிய மூர்த்திகளின்‌ விமானங்களுககுச்‌ 
சிவா ச்சாரியாம்‌ கணும்‌ மூலததானம்‌, அம்மன்‌, விநாயகர்‌, 
பெரியகோபுரம்‌ ஆயெவைகட்குத்‌ ஈந்திமிகளும்‌ பெருமாள்‌ கோயில்‌ 
விமானத்திற்கு வண அர்ச்சகர்களும்‌ ஒரே வேளையில்‌ 
குடமுழுக்கு நிகழ்த்துவர்‌. 


எழுந்தருளும்‌ மூந்த்திகள்‌$ 


விநாயகர்‌ - பெருச்சாளி; நால்வர்‌ - மரச்சப்பரம்‌. ஆறு 
முகப்பெருமான்‌ - தங்கச்‌ சப்பரம்‌; குமரவிடங்கர்‌ -- சினனத்‌ தங்கச்‌ 
சப்பரம்‌; செந்தில்‌ நாதர்‌ - வெள்ளிச்‌ சப்பரம்‌; சின்ன நடராசர்‌ -- 
கேடயச்‌ சப்பரம்‌; வள்ளிதெய்வயானை அ தங்கமயில்கள்‌; அலை 
வாயுகந்த பெருமான்‌ -- சின்னத்‌ தங்கமயில்‌ வாகனம்‌, சண்டேசுவரர்‌ 
சிறியசப்பரம்‌ 


ஆச்சிரமம்‌ விழா 
ஏனைய விழாக்களைப்‌ போன்று நடைபெறும்‌. 
தத்துவம்‌ 
ன்றன்ள்‌ பஞ்சபூதங்கள்‌, ஞாயிறு, திங்கள்‌, ஆன்மா 
என்ற எட்டுப்‌ பொருள்களாயுள்ளான்‌ எனக்‌ கண்டோம்‌. வேள்விக்கூட 


மேடை -மண்‌; குடத்து நீர்‌-நீர்‌; வேள்வித்தீ-தீ; மதந்திரஒலி வேதம்‌ 
திரு முறை முழக்கங்கள்‌-காற்று, இடைவெள்யான ஆகாயம்‌-பரம்‌ 


109 


பொருள்‌; காலையில்‌ ஞாயிறு வழிபாடு; மாலையில்‌ திங்கள்‌ வழிபாடு 
ஆசாரியார்கள்‌, அடியார்கள்‌, ஐம்புல அழுககுகளைச்‌ சிவமந்திரங்‌ 
களால்‌ தூய்மையான உயிராக்குவா, இஃது ஆனமவழிபாடு, 


*₹மகா௱ கும்பரபிஷேகக்‌ கிரியைகளில்‌!” **கலா கர்ஷணம்‌ 
(பிம்பத்திலிருந்து கும்பத்திறகு அழைத்தல்‌? ஸ்பரி சாகுதி, 
மகா  கும்பாபிடேகம்‌ ஆகியவை சிறப்பிடம்‌ பெறும்‌, இம்‌ 
மூன்றும்‌ சிவலிவகத்திலுள்ள பிராசாத கலைகளையும்‌ ஆறு அத்து 
வாக்களையும்‌, ஆன்மதத்துவப, வித்தியாதத்துவம்‌, சிவதத்துவம்‌ 
இவற்றினையும்‌ நியாசங்கள்‌ மூலமும்‌, மூலமந்திர ஆவாஹனங்‌ 
களாலும்‌ கும்பத்தினிடத்தில்‌ ஆகர்ஷணம்‌ செய்தும்‌, பின்னச்‌ 
யாகசாலையிலிருந்து மூலஸ்தானத்திலுள்ள இறைவன்பால்‌ இவற்‌ 
நினைத்‌ தொடர்புபடுத்தியும மகா குமபாபிஷேஃத்தினால்‌ மந்திர 
பூர்வமான தெய்வ சக்திகளை மூலபிம்பங்களிடத்தில்‌ சேரும்படி 
(லயாங்க கலாகர்ஷணத்தால்‌) பிரதிஷ்டை செய்வதால்‌ மிகமுக்கிய 
தத்துவப்பொருள்‌ நிறைந்ததாகின்றது'' (திருவரனைக்கச 
கும்பாபிடேக மலர்‌ 1970) 


குடமுழுக்கு நிகழ்ச்சிகண்‌ 


முதல்‌ நாள்‌ 3 அனுக்னஞை-கணபதிவேள்வி-தனபூசை, கும்பபூசை, 
வேள்வி 

8ஆம்‌ நாள்‌ $ நவககிரக கும்பபூசை, சாந்திவேள்வி முதலியன. 

8ஆம்‌ நாள்‌ : மேலவாசல்‌ விநாயகர்‌ முன்‌ வாஸ்து சாந்தி -- 


கும்பங்களில்‌ ஆவாகனம்‌ 


4 ஆம்‌ நாள்‌ : தூண்டுகை விநாயகர்‌ முன்‌ விசேட சந்தி - வேள்வி 


5, 6, ஆம்‌ நாட்கள்‌ : காலை மாலை வேள்வி 

7, 8 ஆம்‌ நாட்கள்‌ : மூர்த்திகட்கு மருந்து சாத்துதல்‌ - சடத்துவ 
நியாசம்‌ 

9 இம்‌ நாள்‌ : அதிகாலை மகாபூர்ணாகுதி - பிரதான சும்பன்‌ 


கள்‌ விமான கும்பங்கள்‌ எழுந்தருளுதல்‌, 


110 


ஆறாம்‌ இயல்‌ 
கட்டணைகண்‌ 


நாள்‌ வழிபாடும்‌ திருவிழாக்களும்‌ சிறப்பாக நடைபெற 
மன்னர்களும்‌, குறுநில மன்னர்களும்‌, மடாதி பதிகளும்‌, நிலக்‌ 
கிழார்களும்‌, பொதுமக்களும்‌ நன்‌ கொடைகள்‌ வழங்கியுள்ளனர்‌. 
குறிப்பிட்ட செயலுக்காக வழங்கப்படும்‌ பணம்‌ *கட்டளைகள்‌” 
எனப்‌ பெயர்‌ பெறுகிறது. இக்கட்டளைகளை நான்கு பிரிவுகளாகப்‌ 
பகுத்து ஆய்வதே இவ்வியலீன நோக்கம்‌. பிரிவுகள்‌ வருமாறு: 


அ) தாள்‌ வழிபாட்டுக்‌ கட்டளைகள்‌ 
ஆ) ஒரு நாள்‌ விழாக்‌ கட்டளைகள்‌ 
இ) மண்டபப்‌ படிகள்‌ 
ஈ) பிற கட்டளைகள்‌ 
இக்கோயிலுக்கு முதலில்‌ கட்டளை வழங்கிய மன்னர்‌ இரண்டாம்‌ 
வரகுண வர்மன்‌. 
அட நாண்‌ வழிபாட்டுக்‌ கட்டளைகள்‌ 


நாள்‌ வழிபாட்டுக்‌ கட்டளைகளைத்‌ திருக்காலக்‌ கட்டளை 
கள்‌, திருமஞ்சனக்‌ கட்டளை, புஷ்பக்கட்டளை எனப்‌ பிரிக்கலாம்‌. திருக்‌ 
காலக்‌ கட்டளைகளைக்‌ காண்போம்‌. 
உதா ஊகக்க்சுரளை௩.௯்‌ கட்டணை 

திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ பால மார்த்தாண்ட வர்மா 
(1729 _ 1758) இப்‌ பூசைக்குரிய பொருட்களை அளித்து வந்தார்‌. 
என்கிறார்‌ திரு. ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌. இக்கட்டளை தொடர்ந்து 
நடைபெறத்‌ திருச்செந்தூரில்‌ கீழைத்‌ தேர்த்‌ தெருவில்‌ “கட்டளை 
அலுவலகம்‌” ஒன்றையும்‌ திறுவினாம்‌ என்கிறார்‌ வென்றிமாலை. 

. சேர உதய மார்த்தாண்ட வர்மாவின்‌ காலம்‌ கி.பி. 19894 

1444 என்கிறார்‌ திரு, கே, கே. பிள்ளை. மார்த்தாண்டவர்மா என்ற 
பெயர்‌ பல சேர மன்னருக்கு வழங்கியமையால்‌ இக்கட்டளையை 
வழங்கிய சேர மன்னர்‌ இவர்தாம்‌ என உறுதியாகக்‌ கூற இயல 
வில்லை. 
இக்கட்டணை நின்று விட்டதேன்‌? 

பகவதிக்‌ கவுண்டர்‌ திருச்செந்தூர்க்‌ கோயிவின்‌ செயல்‌ அலு 
வலராக இருந்த காலத்தில்‌ (கி, பி, 1940 _ 1944) திருவிதாங்கூர்‌ 


111 


திவானாக விருந்த சர்‌. சி. பி, இராமசாமி ஐயரால்‌ இக்கட்டளை 
நிறுத்தப்பட்டது என்கிறார்‌ திரு வென்றிமாலை, நிறுத்தியதற்கான 
காரணங்கள்‌ பலவாறாகக்‌ கூறப்படுகின்றன. அவை வருமாறு: 


1 உதய மார்த்தாண்டத்‌ தீபாராதனை காண வந்த திருவிதாங்‌ 
கூர்‌ அதிகாரிகட்குத்‌ தக்க மரியாதை செலுத்தவில்லை, இதனால்‌ 
கோபமுற்றனர்‌, 

2 இரண்டாம்‌ சுற்றாலை அமைத்த காலத்கில்‌ திருவிதாங்கூர்‌ கட்‌ 
டளை அலுவலகத்திற்கு இடம்‌ ஒதுக்க மறுத்தனர்‌. இதனால்‌ 
சீற்றமுற்றுக்‌ கட்டளையைத்‌ திருமபப்‌ பெற்றனர்‌. 

9 திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ பிறந்த நட்சத்திரத்தன்று உதய 
மார்த்தாண்ட அபிடேகத்திற்குப்‌ பால்குடம்‌ வரும்‌, ஒரு நாள்‌ 
பால்‌ வருவதற்குப்‌ பிந்திலிட்டதால்‌ அபிடேகத்தை முடித்து 
விட்டனர்‌. இதனால்‌ மன்னர்‌ சினம கொண்டார்‌. 


திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ ஏவலின்படி கோயிலுக்களித்த 
பொருட்களையும்‌ யானையையும்‌ திரும்பக்கொண்டு சென்றனர்‌. குழம்பு 
ஊற்றி வைப்பதற்குரிய கல்தொட்டிகளையும்‌ உடைத்தனர்‌. ஒரு கல்‌ 
தொட்டி மட்டும தப்பிச்‌ சிவன்‌ கோயிலிலுள்ளது. 


“உதய மார்த்தாண்ட காலத்தில்‌ முப்பத்தாறு அந்தணர்‌ 
களுக்கு உணவளித்து வந்தனர்‌. ஆண்டு ஒன்றுக்கு ரூ 12,000 
செலவிட்டனர்‌. உதய மார்த்தாண்ட அபிடேகப்‌ பொருட்களை 
(சந்தனம்‌, எண்ணெய்‌, பால்‌, பஞ்சாமிர்தம்‌) வழங்கினர்‌, நிவேதனத்‌ 
திற்கு அரிசியும்‌ வழங்கினர்‌” என்கிறார்‌ திரு. வென்றிமாலை. 


கி. பி. 1941 இல்‌ பகவதிக்‌ கவுண்டரால்‌ வெளியிடப்‌ பெற்ற 
திருச்செந்தூர்த்‌ தலவரலாறு இக்கட்டளை திருவிதாங்கூர்‌ 
எஸ்டேட்டு அதிகாரிகளால்‌ நடைபெறுவதாகக்‌ குறிப்பிடுகிறது. 
எனவே, கி.பி 1941 ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னும்‌ கி.பி, 1944 ஆம்‌ 
ஆண்டிற்கு முன்னும்‌ இது நிகழ்ந்திருக்கலாம்‌. 
நிற உதவியாணர்‌ 


உதய மார்த்தாண்டக்‌ கட்டளைக்குத்‌ திருவாளர்கள்‌ 
கு. இராமசாமி ஐயர்‌, இளையரசனேந்தல்‌ சமீன்தாரர்‌, சேவல்‌ 
பட்டி சமீன்தாரர்‌, குமரரசாமி முதலியார்‌, திருவிதாங்கூர்‌ 
எஸ்டேட்‌ - அதிகாரிகள்‌, திருவேங்கடம்‌ பிள்ளை ஆகியோர்‌ உதவி 
வருவதாகத்‌ தல்‌ வரலாறு கூறுகிறது. திருக்கோமில்‌ சொத்து 
விவரப்‌ பதிவேடு பட்டர்‌ புரம்‌ பண்ணை திருவேங்கடம்‌ பிள்ளை 


112 


ரூபா ஆரிரம்‌ நிபந்தமாகக்‌ கொடுத்து உதய மார்த்தாண்ட காலர்‌ தில்‌ 
தாடோறும்‌ நான்கு அந்தணர்கட்குச்‌ சாப்பாடு கொடுக்க 
ஏற்பாடு செய்துள்ளதைத்‌ தெரிவிக்கிறது மேலும்‌ சீவைகுண்ட 
இராமலிங்க யதலியார்‌. கோமதியம்மாள்‌, சேது அம்மாள்‌ கட்டளை 
கள்‌ கொடுத்ததாகவும்‌ குறிப்பிடுகிறது. இக்கட்டளைகள்‌ நின்று 
போயின, நாட்டு விடுதலைக்குப்‌ பின்னர்‌ சமின்தார்களின்‌ நிலம்‌ 
பறிக்கப்பட்டதால்‌ அவர்கள்‌ கொடுத்து வந்த கட்டளைகளும்‌ நின்று 
போயின. 


புதிய ஏற்பாடு 


கி, பி. 1971 ஆம்‌ ஆண்டில்‌ தேவதானத்தினர்‌ உதய மார்த்‌ 
தாண்டக்‌ கட்டளை நடத்த விரும்புவோர்‌ ரூ. 1000/ -- வழங்கித்‌ 
தாங்கள்‌ விருப்பும்‌ நாளில்‌ பூசைக்கு உதவலாம்‌ என விளம்பரம்‌ 
செய்தனர்‌. இவ்வாறு உதவுபவர்க்குப்‌ பரம்பரையாகப்‌ பிரசாதம்‌ 
அனுப்பி வைக்கப்படும்‌ எனவும்‌ அறிவித்தனர்‌, பல மரவட்டங்களி 
விருந்தும்‌ பணம்‌ வந்து கொண்டிருப்பதாகக்‌ கூறுகிறார்‌ 
கண்காணிப்பாளர்‌. 


மைசூர்‌, கேரளா, ஆந்திராவிலிலிருந்தும்‌, இலங்கையிலிருந்‌ 
தும்‌ கூடப்பணம்‌ வந்துள்ளது. 


உதயமார்த்தாண்ட காலத்தில்‌ செவ்வாய்‌, வெள்ளி கார்த்‌ 
திகை நாட்களில்‌ கந்தர்கவிவெண்பாப்‌ பாராயணம்‌ செய்யத்‌ தீருப்‌ 
பனந்தாள்‌ மடம்‌ ஏற்பாடு செய்துள்ளது. உதயமார்த்தாண்ட 
காலத்தில்‌ சண்முகர்‌ நிவேனத்திற்கு நாள்‌ ஒன்றுக்கு அமுது 
சேர்படி ஒன்று வீதம்‌ 365 நாட்களுக்குமாக 5 கோட்டை 1 மரக்கால்‌ 
8 படி நெல்‌ வழங்கத்‌ திருவாவடுதுறை யாதீனக்‌ கட்டளை மடம்‌ 
ஏற்பாடு செய்துள்ளது. 


காலை சந்திக்‌ கட்டணை 


காலை “சந்திக்‌ கட்டளைக்கு **ஆவுடையப்பபிள்ளை, சங்கர 
தாராயண ஐயர்‌, தியாகராயச்‌ செட்டியார்‌, இளையரசனேந்தல்‌ சமீன்‌ 
தார்‌, எஸ்‌. பி. சுப்பிரமணியபிள்ளை, இராமநாதபுரம்‌ சமீன்தாரர்‌. 
சத்தி ஐயர்‌ வகை, மூத்து குமாரசாமி பிள்ளை, ஊத்து மலை சமீன்‌ 
தாரர்‌ உதவி வருகின்றனர்‌”” எனத்‌ தலவரலாறு குறிப்பிடுகிறது. 


இப்போது நடைமுறையிலிருப்பது களக்காட்டுப்‌ பண்ணை 
காலை * த்திப்‌ பால்‌ பாயாசக்‌ கட்டளை 


113 


இக்கட்டளையின்படி மூலவருக்கு மூன்றாம்‌ காலை சந்தித்‌ 
தீபாராதனையாகு முன்‌ தங்கக்‌ கொடிமரத்தருகில்‌ நான்கு பிராமணர்‌ 
களுக்குச்‌ சாப்பாடும்‌ பால்பாயாசமும்‌ வழங்கப்படுகின்றன. 
மூலவருக்குப்‌ பூசை செய்யும்‌ முறைப்‌ போற்றி வந்து தீர்த்தம்‌ 
தெளிப்பதால்‌ இதைச்‌ *சாட்சி போஜனம்‌” என்பர்‌. இதன்‌ பின்‌ 
போற்றி மணியடிக்குச்‌ சென்று பிராமணர்‌ தானம்‌ கொடுத்து 
நமஸ்காரம்‌ பண்ணிய பின்னர்‌ தான்‌ கருவறைக்குச்‌ சென்று 
காலை சந்திப்‌ பூசை செய்கிறார்‌ 

திருப்பனந்தாள்‌ மடத்தினர்‌ வெண்பொங்கல்‌ படைக்கின்‌ 
றனர்‌. 
உச்சிக்‌ காலக்‌ கட்டளை 

*சுந்தரசுப்பிரமணிய ஐயர்‌, குருவிகுளம்‌ சமீன்தாரர்‌, உலக 
நாத பிள்ளை, அய்யாச்‌ சாமி பிள்ளை, சரவண சாமி ஜயர்‌, தாணு 
சுப்பிரமணிய ஐயர்‌, சிவகிரி சமீன்தாரர்‌, செல்லத்தம்மாள்‌ ஆகியோர்‌ 
உதவி வருகின்‌ றனர்‌ எனத்தலவரலாறு குறிப்பிடுகிறது. இதற்காக 
நிலம்‌ வழங்கியவர்‌ பெயர்களையும்‌ குறிப்பிடுகிறது. 


கோட்டாறு மகமை வெள்ளித்தாம்பாளக்‌ கட்டளையினர்‌ 
உச்சிக்‌ காலத்தில்‌ பிராமணர்‌ உணவுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர்‌. 
மூலவர்‌ உச்சிககாலப்‌ பூசைக்கு, நடுவில்‌ சுத்தான்னம்‌ வைக்கப்படும்‌ 
பெரிய குழியும்‌ ௯ற்றிலும்‌ பத்துக்‌ குழிகளுமுடைய வெள்ளித்தாம்‌ 
பானத்தை அளித்துளளனர்‌. திருநெல்வேலி உலகதாதபிள்ளை 
1 ஏ- 97 செ நன்செய்‌ வழங்கியுள்ளனர்‌. 
கிராக்காலக்கட்டணை 

தேவதானமே நடத்தும்‌ இராக்காலக்கட்டளைக்குக்‌ கும்பினிக்‌ 
கட்டளை எனப்பெயர்‌. “கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ உதவீயுடன்‌ 
தேசாந்திரிகளுக்குக்‌ சாப்பாடு கொடுக்க ஏற்படுத்தப்‌ பட்டது” * 
என்கிறார்‌ திரு வென்றிமாலை. தேவதான ஊழியர்கள்‌ பலர்‌ சோற்‌ 
நுககட்டி பெறுகின்றனர்‌. இதனை “அப்பணை” என்பர்‌ திருமுத்தாண்டி 
ஐயர்‌. மூலவருக்குரிய ஆடையினைத்‌ திருவாவடுதுறை ஆதீனத்தாச்‌ 
இராக்காலத்தில்‌ வழங்குகின்றனர்‌. 


இராக்கால அபிடேகத்தின்‌ பின்‌ மூலவருக்கு அணிசெய்யப்‌ 
பன்னீர்ப்‌ பூவினாலாய காதணிகளும்‌ அவ்வாதீனத்தார்‌ வழங்கி 
வருகின்றனர்‌. இது வகைக்கு அரசாங்க தஸ்திக்‌ ஆண்டொன்றுக்கு 
ரூ 200/- பெற்று வருவதாகவும்‌ கூறினர்‌. 


115 


தோப்புகளாக மாறிவிட்டன, இதனால்‌ பூசைக்குப்‌ பூ முட்டுப்பாடு 
ஏற்பட்டது. கி, பி. 1972 ஆம்‌ ஆண்டில்‌ தேவதானத்தினர்‌, 
“புஷ்பக்‌ கட்டளை ஏற்படுத்த விரும்புவோர்‌ ரூ 750/- செலுத்தி 
ஓர்‌ ஆண்டில்‌ தாங்கள்‌ விரும்பும்‌ நாசில இக்கட்டளையை நிறை 
வேற்றலாம்‌'” என விளம்பரம்‌ செய்தனர்‌. இதிலிருந்து கிடைக்கும்‌ 
வட்டியில்‌ ரூ &5/-ஐ இரு ஒதுவார்களிடம்‌ கொடுத்து நாள்‌ வழி 
பாட்டிற்குரிய பூ மாலைகளைப்‌ பெறுகின்‌ றனர்‌, 
ஒரு நாள்‌ விழாக்‌ கட்டளைகள்‌ 


ஒரு நாள்‌ விழாக்‌ கட்டளைகளைக்‌ கார்த்திகைக்‌ கட்டளை, 
108 திரு விளக்குப்‌ பூசைக்‌ கட்டளை, சுக்கில சட்டிக்‌ கட்டளை, 
விசாகக்‌ கட்டளை, பிரதோடக்‌ கட்டளை எனற பிரிவில்‌ ஆய்‌ வோம்‌. 
கார்த்திகைக்‌ கட்டளை 

ஒவ்வொரு திங்களும்‌ வரும்‌ கார்த்திகை நாளன்று சிறப்பா கச்‌ 
செய்யப்‌ பெறும்‌ பூசைக்குரிய செலவினைக்‌ கார்த்திகைக்‌ கட்டளை 
மடம்‌ (திருவாவடுதுறை மடம்‌, தூணடு கை விநாயகருக்குப்‌ பின்‌ 
வடபால்‌ அமைந்துள்ளது) கொடுத்து வருகிறது 

ஆயினும்‌ தேவதானத்தினர்‌ கி.பி. 1972 ஆம்‌ ஆண்டில்‌ விளம்‌ 
பரம்‌ செய்து பதின்‌ மூன்று கட்டளை தாரரைப்‌ பெற்றனர்‌. அவர்கள்‌ 
தலைக்கு ரூ 1000/- வழங்கியுள்ளனர்‌. 
108. திருவிணக்குப்‌ சைக கட்டணை 

கி.பி. 1969 ஆம்‌ ஆண்டு முதல்‌ திங்கள்‌ தோறும்‌ கார்த்திகை 
நாளன்று இரவில்‌ 108 மகாதேவர்‌ முன்னிலையில்‌ 108 விளக்குகளை 
வைத்து மகளிரால்‌ நடத்தப்படுகிறது இப்பூசை. 103 அனபர்கள்‌ 
விளக்குகளை நன்கொடையாக வழங்கியுள்ளனர்‌. எண்ணெய்‌, பூ, 
பழங்கள்‌, நிவேதனம்‌ திரி, குங்குமம, பத்தி, சூடன முதலிய 
வற்றிற்காக ஆகும்‌ செலவினை ஈடுகட்டக்‌ கட்டளை தாரர்களை 
விளம்பரம்‌ மூலம்‌ தேவதானத்தினர்‌ பெற்றனர்‌. கொடுத்தோர்‌ 19 பேர்‌ 
௬க்கில சஷ்டிக்‌ கட்டணை 

வளர்‌ பிறைச்‌ சட்டியன்று தேவதானம்‌ கூடுதலாகச்‌ செல 
வழிக்கும்‌ தொகையை ஈடு கட்ட இக்கட்டளைப்‌ பணம்‌ விளம்பரம்‌ 
மூலம்‌ பெறப்பட்டது ரூ 1000/- வீதம்‌ செலுத்தியவர்‌ எண்‌ 12. 
விசாகக்‌ கட்டணை 

திருவாவடுதுறை யாதீனத்தின்‌ விசாகக்கட்டளை மடம்‌ இவ்‌ 
வூர்த்தூண்டுகை விநாயகர்‌ கோயிலுக்குத்‌ தென்புறமுள்ளது. இக்‌ 


116 


கட்டளைக்குரிய நிலம்‌ இம்‌ மாவட்டத்‌ நிலேயேயுள்ளது. இக்கட்‌ 

டளையிலிருந்து ஆண்டிற்கு ரூ 4666-48 செலவழிககின்றனர்‌. 43 

கோட்டை நெல்லும்‌ ஓராண்டிற்கு ஒதுக்கியுளளனர்‌ இன்று சண்முகர்‌ 

அபிடேக நாளாதலின்‌ இன்று நடை பெறும்‌ அபிடேகத்திற்குரிய 
பொருட்களை இம்‌ மடத்தினரே அளிக்கின்றனர்‌. விசாக நாளன்று 
பன்னிரண்டு அந்தணர்களுக்கு உணவளிக்கின்றனர்‌. 

ஆயினும்‌ 7 ஆண்டுகட்கு முன்‌ தேவதானம்‌ விளம்பரம்‌ 
செய்து பன்னீரு நன்‌ கெொடையாளரைப்‌ பெற்றது. 

பிரதோடக கட்ட ணை 

திருவாவடுதுறை ஆதீனத்தாரின்‌ பிரதோடக்‌ கட்டளை மடத்‌ 
தினர்‌ (இவ்வூர்த்‌ தூண்டுகை விநாயகர்‌ கோயிலுக்கு வடபுறமுள்‌ 
ளது) பிரதோடச்‌ செலவினை ஏற்று வருகின்றனர்‌. பலி பீடங்களுக்‌ 
குரிய எண்ணெய்‌, திருக்கண்‌ சாத்துதல்‌, வீரபாகு அபிடேகம்‌, 
சண்முகர்‌ நிவேதனம்‌ ஆகிய செலவுகளை ஏற்று நடத்துகின்றனர்‌ 
பிரதோடநாளில்‌ இவ்வகைகட்காக ரொக்கமாக ரூ 28-75 செல 
வழிக்கின்‌ றனர்‌. 

சேத்தூர்‌ சமீன்தாரும்‌ இக்கட்டளையைச்‌ செய்துவந்ததாக 
மணியம்‌ கூறுகின்றார்‌. 

தேவதானம்‌, விளம்பரம்‌ மூலம்‌ பதினாறு ஆண்டுகட்கு முன்‌ 
ரூ 1000/- வீதம்‌ செலுத்திய இக்கட்டளைதார்களைப்‌ பெற்றது. 

1 தை உத்திர மலரஞ்சலி 

இந்தரள்‌ நடைபெறும்‌ மலரஞ்சலிக்குரிய மலர்க்கூமைகளை 
விளம்பரம்‌ செய்வதன்‌ மூலம்‌ தேவதானத்தினர்‌ அவ்வப்போது 
பெறுகின்றனர்‌. 

2 கை அ௱மாஈவாசைச்‌ கிறுப்பபு £ 

திருச்செந்தூர்‌ வாணிகர்கள்‌ பல ஊர்களிலுமுள்ள வாணிகர்‌ 
களிடமிருந்து பொருள்‌ திரட்டிப்பின்‌ வரும்‌ சிறப்புக்களைச்‌ செய்து 
வருகின்றனர்‌. 

1 காலையில்‌ பால்‌ குடங்கள்‌ தாங்கி வீதிவலம்‌ வந்து திருமுழுக்குக்கு 
அளிக்கின்‌ றனர்‌. 

2 மூலவர்‌, சண்முகர்‌ அபிடேகத்திற்குமிய பொருட்கள்‌ வழங்கி 
அலங்கர்ரம்‌, தைவேத்யம்‌, அருச்சனை முதலிய ( சலவினை ஏற்கின்‌ 
றனர்‌. 

3 உச்சிக்‌ காலத்தில்‌ ஏழைகளுக்கு உணவளிக்கின்‌ றனர்‌. 

& இரவில்‌ கோயிலில்‌ வரிசையாகப்‌ பத்திர தீபமேற்றுகின்றனர்‌. 


117 


5 இரவில்‌ ஆறுமுக அருச்சனையும்‌ நடத்துகின்றனர்‌. 
6 துணிக்கடைக்காரர்கள்‌ பட்டு, பரிவட்டங்களை நன்கொடையாக 
வழங்குகின்றனர்‌. 

கடத்த 123 ஆண்டுகளாக இக்கட்டளையை நிறைவேற்றி வருகின்‌ 
றனர்‌. 
ஆண்டி றுூதி நாட்‌ கட்டணை 

பங்குனி மாதம்‌ இறுதி நாளன்று களப சீபலி எழுந்தருளு 
வதற்குரிய செலவினை இவ்வூர்த்‌ திருவாவடுதுறை யாதீனத்‌ திருப்‌ 
பணிக்கட்டளை மடத்தினர்‌ (தாண்டி விநாயகர்‌ முன்‌ மணல்‌ மேட்‌ 
டின்‌ தொடக்கத்திலுள்ளது) ஏற்று நடத்தி வருகின்றனர்‌. 
கட மாதக்‌ கரை சி வொண்ணி& கட்டணை 

நாகர்கோயில்‌ இல்லத்தார்‌ நடத்தி வருகின்றனர்‌, 

இ. மண்டயபய்‌ படிகன்‌ 

ஆவணி, மாசித்திங்கள்களில்‌ நடைபெறும்‌ பெருவிழாக்களில்‌ 
மண்டபப்படிகளை மன்னர்‌, குறுநிலமன்னர்‌, மடாதிபதிகள்‌ மக்கள்‌ 
ஆகியோர்‌ நிறை வேற்றி வருகின்றனர்‌. குறிப்பிட்ட மண்டபத்தில்‌ 
குமரவிடங்கப்‌ பெருமான்‌ வள்ளி தெய்வயானையம்மையோடு எழுந்‌ 
தருளுகிறார்‌. அபிடேகம்‌, அலங்காரம்‌, நைவேத்தியம்‌ முதலிய 
செலவுகளை மண்டபப்‌ படிக்காரர்‌ செலவிடுகின்றனர்‌. 


மண்டையா கள்‌ இருக்கு மிடங் கண்‌ 


திருநாள்‌ - இருப்பிடம்‌ 

2 தூண்டுகை விநாயகர்‌ கோயிலுக்குப்‌ பின்னால்‌ 
வடபுறமுள்ள மண்டபம்‌. 

3 வடக்கு மாடவீதியின்‌ கீழ்புறம்‌ உள்ளசேனைத்‌ 
தலைவர்‌ மண்டபம்‌ 

4 தெற்குரத வீதியின்‌ கீழ்புறம்‌ தென்சிறகி 
லுள்ள மூப்பனார்‌ மண்டபம்‌ 

6 சந்நிதித்‌ தெரு முகப்பில்‌ வடபுறம்‌ உள்ள 
சேதுபதி மண்டபம்‌ 

6 பெரிய தேருக்குக்‌ கீழ்புறம்‌ கீழரதவிதியிலுள்ள 


திருவாவடு துறை அருட்பணிக்‌ கட்டளை 
மடம்‌ 


118 


7 காலை தூண்டுகை விநாயகர்‌ முன்வடக்கில்‌ அமைந்‌ 
துள்ள பிள்ளையன்‌ மண்டபம்‌ 
இரவு பந்தல்‌ மண்டப முகப்பில்‌ வடபுறமுள்ள 


வெங்குபாட்சா மண்டபம்‌ 


8 ஆவணியில்‌ பந்தல்‌ மண்டப நடுவிலுள்ள மேடை 


மாசியில்‌ சிலக்கொழுந்தீசர்‌ கோயில்‌ மண்டபம்‌ 
9 பூச்சிக்காடு அருணாசலத்‌ தேவர்‌ வகையறா 
மண்டபம்‌-சந்நிதித்‌ தெருவிலுள்ளது 
10 கீழமாட வீதியிலுள்ள முதலியார்‌ மண்டபம்‌ 
இரவு சந்நிதித்தெருவிலுள்ள நாடார்கள்‌ மண்டபம்‌ 
11 பகல்‌ சந்நிதித்‌ தெருவில்‌ யாதவர்‌ மண்டபம்‌ 
இரவு -- 1 தெப்பக்‌ குளத்தருகில்‌ பட்டாபுரம்‌ பண்ணை 
ஆவணியில்‌ யார்‌ மண்டபம்‌ 
மாசியில்‌ நகரத்தார்‌ மண்டபம்‌ 
12 வடக்குரத வீதியிலுள்ள செங்குந்த முதலியார்‌ 


மண்டபம்‌ 
மண்டயய்பாடி நடத்து வோர்‌ 


முதல்‌ திருநாளன்று உற்சவர்‌ எழுந்தருளூதல்‌ இல்லை. எனவே 
இரண்டாம்‌ திருநாள்‌ முதல்‌ பன்னிரண்டாம்‌ திருநாள்‌ வரையுள்ள 
மண்டபப்படி நடத்து வேரைப்‌ பார்ப்போம்‌, 


இரண்டாம்‌ திருநாண்‌ 

கி.பி. 1941 ஆம்‌ ஆண்டில்‌ வெளியான தலவரலாறு இரண்‌ 
டாம்‌ திரு நாள்‌ மண்டபப்படி நடத்துவோரைக்‌ குறிப்பிட விலலை. 
இம்மண்டபப்படியைக்‌ குலசேகர பட்டினம்‌ பண்டார சிவன்பிள்ளை 
நடத்தி வந்தார்‌ என்பர்‌, இப்போது ஆழ்வார்‌ திருநகரி தாசில்‌ 
ஆண்டியப்பப்பிள்ளை குடும்பத்தைச்‌ சார்ந்த திரு. கோமதிநாயகம்‌ 
பிள்ளை நடத்தி வருகிறார்‌.. 


மூன்றாம்‌ திரு நன்‌. 

தல வரலாறு இதற்கும்‌ பெயர்‌ குறிப்பிடவில்லை, இம்மண்டபப்‌ 
படியைப்‌ பேட்டை 7.5, சண்முக மூப்பனார்‌ நடத்தி வருவதாகவும்‌ 
இக்கட்டளைக்காக ஆளூரில்‌ 8 ஏக்கர்‌ 93 செண்டு நில மிருப்பதாக 
வும்‌ இந்நிலத்தினை மேற்பார்வையிடும்‌ தர்மகர்த்தா சரிவரச்‌ செயல்‌ 
மடாமையினால்‌ தேவதானத்தினர்‌ வழக்குத்‌ தொடுத்துள்ளனர்‌. 


119 


என்றும்‌ சொத்நினை இப்போது தேவதானம்‌ மேற்பார்வையிட்டு 
மண்டபப்படி நடத்த சேனைத்தலைவர்களிடம்‌ பணம்‌ கொடுத்து 
வருகிறது என்றும்‌ திரு ஐயாசாமி கூறுகிறார்‌. 
காண்காம்‌ திருநாண்‌ : 

தலவரலாறு இதற்கும்‌ பெயர்‌ குறிப்பிடவில்லை. முந்நூறு 
ஆண்டுகளுககு மூன இககோயிலை நிர்வகித்த குலசேகரன்பட்டினக்‌ 
குறு நில மன்னராயிருந்த செந்தில்‌ காத்த மூப்பனார்‌ வழியினர்‌ 
இம்மண்டபப்படியை நடத்தி வருகின்றனர்‌. திருச்செந்தூரிலிரு ந்து 
புதுககுளம்‌ வரையுள்ள பகுதியை இவர்கள்‌ ஆணடதாகத்‌ திரு, 
எம்‌. எஸ்‌. தனுக்கோடிப்பிள்ளை தெரிவிக்கிறார்‌. 
ஐந்தாம்‌ திருநாண்‌ 

இராமநாதபுரம்‌ சமஸ்தானம்‌ இம்மண்டபப்படியை நடத்தி 
வருகிறது. சேதுபதிகட்தம்‌ இக்கோயிலுக்கும்‌ தொடர்பிருந்து 
வருகிறது. 
ஆறாம்‌ திருநாண்‌ 

இவ்வூர்லுள்ள திருவாவடுதுறை யாதீனத்தின்‌ செந்தில்‌ 
அருட்பணிக்‌ கடடளைமடத்தினர்‌ இம்மண்டபப்படியை நடத்து 
கின்றனர்‌. ஆறாம்‌ திருநாளிரவில்‌ குமரவிடங்கப்‌ பெருமானும்‌ 
செந்தில்‌ நாயகரும்‌ இங்கு எழுந்தருளுகின்றனர்‌. இரு உற்சவ 
மூர்த்திகளும்‌ எழுந்தருளும்‌ மண்டபம இஃதொன்றே யாகும்‌. 

இககோயிலின்‌ கோபுரம்‌ கட்டித்திருப்பணி செய்து ஆளுகை 
யையும்‌ தம்‌ கீழ்‌ திருவாவடுதுறை மடத்தினர்‌ வைத்திருந்தனர்‌ 
என்பதற்கு இந்‌ நிகழ்ச்சியைச்‌ சான்று காட்டுகின்றனர்‌. 

அறுபதுபடி அரிசியைச்சோறாக்கி நண்பகலில்‌ அன்னதானம்‌ 
அளிக்கின்றனர்‌ இம்மடத்தினர்‌. 
காமா மொழியார்‌ தொண்டு 

தணபகலில்‌ (ஊடல்‌) நிவேதனத்தைக்‌ காயாமொழி ஆதித்த 
தாடர்கள்‌ படைக்கின்றனர்‌. பந்தல்‌ மண்டபத்தில்‌ தண்னீர்ப்பந்தலும்‌ 
தடத்துகின றனா 
ஏழாம்‌ திருநாள்‌ 

கி,பி. 1653 இல்‌ காவை வடமலையப்ப பிள்ளையன்‌ மணல்‌ 
மேட்டின்‌ தொடககத்தில்‌ ஒருமண்டபம்‌ அமைத்து ஏழாம்‌ திருநாளன்று 
காலையில்‌ சண்முகரை எழுந்தருளச்‌ செய்தார்‌. கி.பி. 19 ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வீரபாண்டிய கட்டப்‌ பொம்மன்‌ 


120 


மேல மாட. வீதியில்‌ ஒரு மண்டபத்தைக்‌ கட்டித்தன்‌ மண்டபத்திலேயே 
சண்முகரை முதலில்‌ எழுந்தருளச்‌ செய்யும்‌ முயற்சியை மேற்‌ கொண்‌ 
டார்‌. உருகு சட்ட சேவையில்‌ கட்டப்பொம்மன்‌ காணிக்கை வைத்‌ 
தழைத்த போது சண்முகரைப்‌ பட்டர்களால்‌ அசைக்க முடிய வில்லை. 
பிள்ளையன்‌ வழியினர்‌ காணிக்கை வைத்த போது சண்முகர்‌ 
எழுந்தருளினார்‌. மணல்‌ மேட்டிலிருந்து சண்முகர்‌ இறங்கிய போது 
பெரும்புயலும்‌ மழையும்‌ வரவே சண்முகரைப்‌ பிள்ளையன்‌ மண்டபத்‌ 
திலேயே இறக்கினர்‌. இந்நிகழ்ச்சியைக்‌ குறித்து ஒரு புலவர்‌ 


பாடியுள்ளார்‌. 


ஏழாம்‌ திருநாளன்றிரவில்‌ பந்தல்‌ மண்டப (சிவன்கோயில்‌ 
முன்புள்ளது) முகப்பிலுள்ள வெங்கு பாட்சா மண்டபத்தில்‌ சண்முகர்‌ 
எழுந்தருளுகிறார்‌. ஏழாம்‌ நாள்‌ தீ வட்டிக்குரிய எண்ணெய்ச்‌ செல 
வைத்‌ திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ கொடுத்து வந்தார்‌. 
டைம்‌ திருநா 


ஆளணித்‌ திருவிழாவின்‌ போது பந்தல்‌ மண்டபத்தின்‌ நடு 
விலுள்ள மண்டபத்திலும்‌, மாசித்திருவிழாவில்‌ சிவன்கோயில்‌ மண்‌ 
டபத்திலும்‌ சண்முகர்‌ அபி3டக அலங்காரம்‌ பெற்றுப்‌ பச்சை சாத்தி 
எழுந்தருளுகிறார்‌. இம்மண்டபப்படியை ஊத்துமலை சமீன்தார்‌ 
தடத்தியதாகத்‌ தலவரலாறு குறிப்பிடுகிறது. ஆவபணித்திருவிழாவின்‌ 
போது சீவைகுண்டம்‌ திரு சுந்தர ராம சுப்பிர மணியபிள்ளை 
வகையினர்‌ நடத்தி வருகின்‌ றனர்‌. 


முன்பு திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ கொடுத்து வந்ததாகக்‌ 
கூறுகிறார்‌ வென்றிமாலை. கி.பி, 1989 ஆம்‌ ஆண்டில்‌ மன்னர்‌ தம்‌ 
கட்டளைகளை நிறுத்தி விட்டார்‌. மாசித்‌ திருவிழாவின்‌ போது பச்சை 
சாத்தி அபீடேகச்‌ செலவினை திரு. எம்‌ மணகரலவம்பிண்ணை 
கூடும்‌ பத்தாம்‌ திருவாளர்கள்‌ ர்‌. 5. சுந்தரம்பிள்ளை, 
எம்‌.கணபதியாபிள்ளை, எம்‌.இலட்சுமணபிள்ளை, எம்‌.தியாகராசன்‌ 
(பும்‌ ராம்‌ பாப்புலர்‌ கோருற்தூ நிறுவணம்‌] கி.பி. 1940 முதல்‌ 
நடத்தி வறுகிண்றுணம்‌. 


ஒன்றாகும்‌ ஜிருநாண்‌ 

இத்திருநாள்‌ மண்டபப்படியைச்‌ சுந்திர சுப்பிரமணிய ஜயர்‌ 
நடத்தி வருவதாகத்‌ தலவரலாறு கூறுகிறது- கட்டப்‌ பொம்மன்‌ 
மரபைச்‌ சேர்ந்தவர்‌ நடத்தி வந்தனர்‌. இப்போது பூச்சிக்காடு 
அருணாசலத்தேவம்‌ குடும்பத்தார்‌ நடத்தி வருகின்றனர்‌. 


121 


ராத்தாம்‌ ஜிருதான்‌ 


கீழ மாடவீதியில்‌ வடபுற மள்ள முதலியார்‌ மண்டபப்படியை 
கூமார சுவாமி முதலியார்‌ நடத்தி வருவதாகத்‌ தலவரலாறு கூறு 
கிறது. அம்மண்டபப்படி இடமின்மையால்‌ மேலக்கேரயிலில்‌ நடை 
பெறுகிறது. 1987 ஆம்‌ ஆண்டு முதல்‌, திரு. பா. சிவந்திஆகித்தனார்‌ 
முபற்சியால்‌ சந்நிதித்‌ தெருவில்‌ தட்சிணாமாறுநா டார்‌ சங்க 
மண்டப ப$ ஏற்படுத்தப்‌ பட்டுள்ளது. மாலையில்‌ குமரவிடங்கர்‌ 
அமத எழுநதருளு£மொர்‌. 
பாதிணொன்றாம்‌ திருநசண்‌ 


திருநெல்வேலி மாவட்ட யாதவர்கள்‌ இம்‌ மண்டபப்படியை 
நடத்துகின்றனர்‌, 


இரவில்‌ நடைபெறும்‌ ஆவணித்தெப்பத்‌ திருவிழாவை முன்பு 
பட்டர்புரம்‌ பண்ணை திருவேங்கடம்‌ பிள்ளை நடத்தி வந்தார்‌ 
இப்போது ஆவணியில்‌ தெப்பமில்லை. மாசியில்‌ திருநெல்வேலி 
நகரத்தார்‌ நடத்தி வருகின்றனர்‌. 


பாண்டிரணடாம்‌ திருநாண்‌ 


இம்மண்டபப்படியைச்‌ செங்குந்த முதலியார்கள்‌ நடத்தி வரு 
கின்றனர்‌. 


கந்த சட்டி விழாக்‌ கட்டளை 


முதல்‌ திருநாள்‌ மண்டபப்படியைத்‌ திருவாவடுதுறை யாதீ 
னத்தினர்‌ நடத்தி வருசின்றனர்‌. மூன்றாம்‌ திருநாள்‌ செலவினைத்‌ திரு 
முத்துக்கிருஷ்ண முதலியாரும்‌ ஐந்தாம்‌ திருநாள்‌ செலவினைத்‌ திரு 
வீரபாகு பிள்ளையும்‌ திருக்கல்யாணச்‌ செலவினை (ஏழாம்நான்‌) எட்‌ 
டையபுரம்‌ ஜமீன்தாரரும்‌ ஏற்று நடத்தி வருவதாகத்‌ தலவரலாறு 
குறிப்பிடுகிறது. இப்போது வேள்விச்‌ செலவினைத்‌ திரு எம்‌.எம்‌.ஏ, 
சின்னப்பாதேவர்‌ குடும்பத்தினர்‌ ஏற்றுள்ளனர்‌. 

மண்டபப்படிதாரர்‌ தம்கட்டளைகளை நிறுத்தி விட்டதால்‌ தேவ 
தானம்‌ பொது நிதியிலிருந்து செலவழித்து வருகிறது. 
கலை நிகழ்ச்சிகளுக்‌ குதவுதல்‌ 

இதனைக்‌ கட்டளையாகவோ, மண்டபப்படியாகவேர கருதா 
விடினும்‌ கடந்த சில்லாண்டுகளாகப்‌ பணம்படைத்தோர்‌ பலர்‌ தம்‌ 
செலவில்‌ ' கலை நிகழ்ச்சிகள்‌ நிகழ்த்த ஏற்பாடு செய்துள்ளனர்‌. 


122 


(௩) பிறகட்டனைகள்‌ 
அன்னதானக்‌ கட்டளை 


நாள்‌ வழிபாட்டிற்கும்‌ திருவிழாவிற்கும்‌ வரும்‌ அன்பர்கட்கு 

உணவளிப்பதில்‌ திருப்பனந்தாள்‌ மடத்தினரும்‌ திருவாவடுதுறை 
மடத்தினரும்‌ பெரும்‌ பங்கு வகிக்கின்றனர்‌. 
திருப்பனம்‌ காண்மடம்‌ 

சந்நிதித்தெருவில்‌ வேளாளர்‌ ஐக்கிய சங்கத்திற்குப்‌ பின்புறம்‌ 
திருப்பனந்தாள்‌ மடம்‌ நாடோறும்‌ ஆறு தேசாற்திரிகளுர்கு உணவு 
வழங்குகின்றது ஒவ்வொரு திங்களிலும்‌ கார்த்திகை நாளன்று 
75 பேருக்கு உணவளிக்கின்‌ றனர்‌. ஆவணி மூலநாளன்று 300 ஏஜி! 
சுதந்திரர்‌ கட்கும்‌, ஆடிச்‌ சுவாதியன்று 40 பேர்கட்கும்‌, கந்தர்‌ 
சட்டி விழா ஆறுநாட்களிலும்‌ நாடோறும்‌ 30 பேர்களுக்கும்‌, தெய்வ 
யானை திருக்கல்யாணத்தன்று காலையில்‌ 250 பேர்கட்கும்‌ 
உணவளிக்கின் றனர்‌, 


குமரகுருபரர்‌ குரு பூசையைச்‌ சிறப்பாக நடத்துகின்றனர்‌. 
கொடகூவமி மிரஸண்டு? 


கீழரதவீதியில்‌ செந்தில்‌ துறவியால்‌ ஏற்படுத்தப்பட்ட 
கோடீச்வரி அறக்கட்டளையினர்‌ ஞாயிற்றுக்‌ கிழமை தோறும்‌ 100 
சோற்றுக்கட்டிகள்‌ பரதேசிகளுந்கு அன்னதானமாக வழங்குகின்‌ 
றனர்‌. 


திருவாவடுதுறை ஆதீனம்‌ 


திருவாவடுதுறை யாதீனம்‌ வடக்கு ரதவீதியில்‌ அன்ன தானக்‌ 
கட்டளைமடம்‌ (தற்போது பாப்புமர்‌ அச்சக முள்ளது) அமைத்து 
அன்பர்கட்குப்‌ பின்வரும்‌ நாட்களில்‌ உணவளித்து வருகின்றனர்‌. 
ஆவணி, மாசிப்பெரு விழாக்களின்‌ ஏழாம்‌ திருநாள்‌ தொடங்கிப்‌ 
பத்தாம்‌ திருநாள்‌ முடிய அறுபதுபடி அரிசியைச்‌ சோறாக்கி நண்பக 
லிலும்‌ ஐ$த அளவு இரவுணவும்‌ அளிக்கின்றனர்‌. பன்னிரண்டாம்‌ 
திருநாளன்று அந்தணர்‌ உணவுக்காகப்‌ பதினெட்டுப்‌ படியரிசி 
வழங்குகின றனர்‌. 
நகரத்தார்‌ அன்னகாணம்‌: 


கார்த்திகை நாள்‌ தோறும்‌ 63 சாதுக்களுக்கும்‌ அன்று 
தரிசனத்திற்கு வரும்‌ அன்பர்கட்கும்‌ சந்நிதித்தெருவிலுள்ள நகரத்‌ 
தாம்‌ விடுதியில்‌ அன்னதானம்‌ வழங்குகின்றனர்‌. 


128 


நான்‌ பாது காப்புக்‌ கார்டனை: 

பசுமடம்‌ என்ற பெயருள்ள இடங்கள்‌ பல இவ்வூரிலுள்ளன 
முன்பு பசுக்களைப்‌ பாதுகாத்துப்‌ பாலினைக்‌ கோயிலுக்கு அளித்து 
வந்தனர்‌ என அறிகிறோம்‌. திருவாவடு துறையாதீனத்நினர்‌ பசு 
படம்‌ வைத்துப்‌ பசுந்களைப்‌ பாது காத்துப்‌ பஞ்சகவ்வியங்களை 
நாடோறும்‌ கோயிலுக்கு வழங்கி வருகின்றனர்‌. திருவாதிரைத்‌ 
திருநாளன்று -பசுத்தீபாராதனைக்‌ குரிய காராம்‌ பசுவினையு ற்‌ 
இவர்களே கொண்டு வந்து நிறுத்துகின்றனர்‌. 

திருப்பனந்தாள்‌ மடத்தினரும்‌ பசுப்பாது காப்பிற்காக ஆண்‌ 
டொன்றுக்கு ரூபா ஆயிரம்‌ கோயிலுக்கு வழங்குகின்றனர்‌. கீழரத 
வீதியில்‌ சாத்தான்குளம்‌ கு. ம. கோபாலகிருஷ்ண பிள்ளையின்‌ 
பசுமடம்‌ கி பி. 1928 ஆம்‌ ஆண்டு முதல்‌ இயங்கி வருகிறது. உதய 
மார்த்தாண்ட அபிடேகத்திற்கும்‌ இராக்கால அபிடேகத்திற்கும்‌ 
முறையே ஒரு லிட்டர்‌ பால்‌ வழங்கி வருகின்றனர்‌. கோடீச்வரி 
அறக்கட்டளையிலிருந்து நான்கு பசுக்கள்‌ இம்மடத்திற்கு அளிக்கப்‌ 
பட்டதாகத்‌ தெரிகிறது. 
யடிக்காகக்‌ கட்டணை 

திருப்பனந்தாள்‌ மடத்தினர்‌, ?'திருச்செந்தூரில்‌ மார்கழி 
மாதத்தில்‌ போற்றிமார்‌ பட்டர்‌ படிக்காசுநிதி'” என ரூ. 2000/- 
முதற்பொருள்‌ வைத்து அதிலிருந்து வரும்வட்டியைக்‌ கொண்டு 
நிர்வாகச்‌ செலவு போக ரூ 90/- மட்டும்‌ வழங்கி வருகின்றனர்‌, 
மூலவருக்குப்‌ பூசை செய்யும்‌ போற்றிமார்களுக்கு நாளொன்றுக்கு 
ரூ.1-50 வீதம்‌ 90 நாட்களுக்குமாக ரூ. 45/-ம்‌ சண்முகருக்குப்‌ பூசை 
செய்யும்‌ பட்டர்களுக்கு நாளொன்றுக்கு ரூ .1-50 வீதம்‌ 80 நாட்‌ 
களுக்கும்‌ ரூ. 45/-ம்‌ ஆக ரூ. 90- வழங்குகின்றனர்‌. 
தேவார திருவாசக பாடசாலை டுரஸ்டு 

22-9-88 அன்று ரூபா 30000 க்குப்‌ பாப்புலர்‌ திரு. எம்‌. 
மனகாவலம்‌ பிள்ளை நினைவு திருப்புகழ்‌, தேவார, திருவாசக பாட 
சாலை டிரஸ்டு டே யார்‌ மக்கள்‌ திருவாளர்கள்‌ 14.8. சுந்தரம்பிள்ளை 
எம்‌.கணபதியாபிள்ளை எம்‌. இலட்சுமணபிள்ளை ஆகிய மூவரால்‌ 
திறுவப்பட்டுள்ளது, மேலக்கோயில்‌ வடக்குப்‌ பிரகாரத்தில்‌ (மாசி] 
பச்சை சாத்தி அன்னதான மண்டபத்தில்‌ (22-8-74 இல்‌ திரு. எம்‌. 
மனகரவலம்‌ பிள்ளை நினைவாக திறுவப்பட்டது) தொடங்க இருக்‌ 
கிறது. 

பாடசாலைக்குத்‌ தேவைப்படும்‌ மின்விசிறிகள்‌, விளக்குகள்‌ 
மற்றும்‌ தளவாடச்‌ சாமான்கள்‌ அன்பளிப்பாக வழங்கி உள்ளனர்‌, 


124 


ஏழாம்‌ இயல்‌ 
அணி கலன்கள்‌ 


நாள்‌ வழிபாட்டிலும்‌, திரு விழாக்‌ காலத்தும்‌ பயன்படுத்தப்‌ 
படும்‌ அணிகள்‌ பற்றியும்‌ கலன்கள்‌ பற்றியும்‌ ஆய்வதே இவ்விய 
லின்‌ நோக்கம்‌. இவ்வியல்‌ கீழ்வரும்‌ பகுப்புக்களைப்‌ பெறுகிறது. 


அ) அணிகள்‌ 
ஆ) கலன்கள்‌ 
இ) வாகனங்கள்‌ 
ஈ) பேணும்‌ முறை 
உ) சில முடிவுகள்‌ 


அ. அணிகள்‌ 


இத்திருக்கோயிலிலுள்ள அணிகளின்‌ மதிப்பு ஏறத்தாழ 
எண்பது இலட்ச ரூபாஎன முன்பு மதிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோயிலின்‌ 
சொத்து விவரப்‌ பதிவேட்டில்‌ ஏறத்தாழ நானூறு பக்கங்கள்‌ அணி 
கலன்கள்‌ பற்றிக்‌ கூறுகின்றன. ஆயினும்‌ அவை இன்னாரிட 
மிருந்து பெறப்பட்டவை என்ற சூறிப்பில்லை. அருணகிரி நாதர்‌ 
திருச்செந்தூர்‌ முருகனைப்‌ பாடும்‌ போது, 

““தண்டையணி வெண்டையங்‌ கிண்கிணிச தங்கையும்‌ 

தண்கழல்சிலம்புடன்‌ கொஞ்சவே?” 

என அணிகளின்‌ சிறப்பையும்‌ சேர்த்துப்‌ பாடுகிறார்‌: 


அணிகள்‌ பெற்ற வரலாறு 


முலவர்‌, சண்முகர்‌ ஆகியோரது அணிகளை இக்கோயில்‌ 
பெற்ற விதம்‌ பற்றிப்‌ பலவாறு கதைகள்‌ கூறப்படுகின்றன; 


சிவப்புக்‌ கல்‌ பெற்ற கதை: 


“*மூலவருக்குரிய மணி முடியில்‌ பதிப்பதற்குரிய சிவப்புக்‌ 
கல்லை எங்கிருந்து பெறுவதெனச்‌ சிற்பிகள்‌ சிந்தித்தனர்‌. செந்தில்‌ 
முருகன்‌ சந்நியாசி வடிவில்‌ திருவனந்தபுரம்‌ சென்று இரவிலே 
காவலரை மயக்கித்‌ திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ அரண்மனையிலிருந்து 
சிவப்புக்‌ கல்லை எடுத்து வந்தார்‌” என்கிறார்‌, திரு. இராமானந்த 
சாத்திரி. இது சிவப்புக்‌ கல்லைத்‌ தேடும்‌ போது திருவிதாங்கூர்‌ 
மன்னரை நன்கொடையளித்த செய்தியைக்‌ குறிப்பிடலாம்‌. 


125 


பதக்கம்‌ போற்ற கதை 

“சண்முகர்‌, கட்டபொம்மன்‌ கனவில்‌ தோன்றி, “என்‌ குறத்தி 
யணிய உன்‌ மனைவியின்‌ பதக்கத்தைக்‌ கொடு” என வேண்டினார்‌. 
மன்னனும்‌ மகிழ்ந்து ஈந்தான்‌” என்கிறார்‌ திரு. வீரமல்லுசாமி. 
(கட்டபொம்முவும்‌ செந்திலரண்டவனும்‌) 
௯ட்டாமி மொற்ற வரலாறு 

கட்டப்பொம்மன்‌ வெள்ளையரிடம்‌ தோல்வியுறுவது உறுதி 
யானவுடன்‌ தான்‌ வழிபட்ட சுப்பிரமணியர்‌, சண்முகர்‌, வள்ளி, 
தெய்வயானை செப்புத்‌ திருமமேனிகளையும்‌ தங்கத்தினாலாய கட்டாரி 
யையும்‌ இஃகோயிலுக்குக்‌ கொடுத்தனுப்பினான்‌ என்கிறார்‌ முத்துக்‌ 
குமார சாமி. 
தங்கப்‌ பதக்கம்‌ யெற்ற வரலாறு 

““பாண்டித்‌ துரைத்‌ தேவர்‌ (மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ 
நிறுவியவர்‌) திருச்செந்தூருக்கு வநது காலையில்‌ கடலில்‌ நீராடிய 
போது மார்பிலணிந்திருந்த பதக்கம்‌ கடலினுள்‌ விழுந்து விட்டது. 
எவ்வளவு தேடியும்‌ கிடைக்க வில்லை. மாலையில்‌ மன உறுதியுடன்‌ ' 
முருகனை எண்ணிக்‌ கடலில்‌ இறங்கினார்‌. காலில்‌ பதக்கம்‌ தட்டுப்‌ 
பட்டது. தன்‌ மார்பிலணிந்தது எச்சிலாமிற்றென்று கருதி வேறொரு 
பதக்கம்‌ செய்தனுப்பினார்‌. 
வைர வேல்‌ யெொற்ற வரலாறு 

இந்நூற்றாண்டில்‌ வாழ்ந்த கொத்தமங்கலம்‌ சி. ராம சி, 
குடும்பத்தார்‌ சண்முகருக்கு வைரவேல்‌ செய்தளிக்க 
விரும்பினார்‌. எந்த அளவில்‌ (உயரம்‌) செய்வதெனச்‌ சிந்திக்கும்‌ 
பேரது அருகிலிருந்த தென்னையிலிருந்து ஓர்‌ ஓலை விழுந்தது. 
அவ்வோலையை அளவாக வைத்துச்‌ செய்து முடித்தார்‌. அது 
சண்முகர்‌ உயரத்திற்கு ஏற்ற அளவில்‌ அமைந்தது என்கிறார்‌ திரு. 
சொக்கலிங்கம்‌. 100 பவுன்‌ தங்கமும்‌ 40 காரட்டு வைரமும்‌ நடுவில்‌ 
பெரிய பச்சைக்‌ கல்லும்‌ கொண்டது. கி. பி 1917 இல்‌ கொடுத்‌ 
தனர்‌. 
பிடங்கன்‌ வழங்கியவர்‌ 

சண்முகர்‌ காலடியில்‌ வைக்கப்படும்‌ ஐந்து கிலோ நிறையுள்ள 
தங்கப்‌ பீடத்தையும்‌ மூலவருக்கு வைக்கப்படும்‌ பீடத்தையும்‌ திருவா 
வடுதுறை மடத்தைச்‌ சார்ந்த அறுபத்து மூவர்‌ தம்பிரான்‌ செய்தளித்‌ 
தார்‌, என்கிறார்‌. திரு தேசிகமூர்த்தி, வள்ளி, தெய்வயானை அம்மன்‌ 
களுக்குப்‌ பத்ம பீடம்‌ செய்ய தேவதானம்‌ ஏற்பாடு செய்து 
முடித்துள்ளது. 


126 


திருந்தோட்டு மாணி பெற்ற வரலயஜா 

*“சண்முகருக்கு அணிவிக்கப்‌ பெறும திருத்தோடுசளின்‌ 
நடுவில்‌ துளையிருந்தது. அதைச்‌ செம்மணியினால அடைகக 
விரும்பிய சண்முகா செங்கோட்டை திரு இராமையர்‌ கவல 
தோன்றி **உனது காதுகளிலணிந்துள்ள கடுக்கன்‌ களைக்‌ கபுறறி 
எனது காதணிசளில்‌ வை”” என்றார்‌. அவரும்‌ அவ்வாறே கொண்டு 
வந்து வைகக அத்துளை அடைபடுமளவு அக்கல பொருத்தமாக 
அமைந்தது என்கிறார்‌ திரு வென்றிமாலை, 
கிழந்தியக்‌ கம்பெனிக்‌ காசுமாலை 

இது 59 கரசுகனளக்‌ கொண்டது. 
அட்ட யந்தனக்‌ காசு மாலை 


கி. பி. 1909 ஆம்‌ ஆண்டு மூலவர்‌ சிலை புதிகாகச்‌ செய்யப்‌ 
பெற்று அஷ்டபந்தன கும்பாபிடேகம்‌ செய்தனர்‌. அக்காலத்தில்‌ அற 
காவலராயிருத்த மேலச்‌ சேவல்‌ வேதமூர்த்தி முதலியார்‌ குடமூழுக்குக்‌ 
காகப்‌ பலவிடங்களிலுமிருந்து பொன்னும்‌ பொருளும்‌ பெற்றார்‌. இக்‌ 
கால இருபத்தைந்து காசு நாணய அளவில்‌ தங்கக்‌ காசுகளைச்‌ செய்து 
இக்கோயில ஊழியரனைவருக்கும்‌ தலைக்கு ஒரு காசு கொடுத்தார்‌. 
மீதமிருந்த 208 காசுகளைக்‌ கொண்டு சண்முகருக்கு காசு மாலை 
யொன்று செய்தளித்தார்‌. இஃது அட்ட பந்தனக்‌ காசு மாலையென 
வழங்கப்படுகிறது. 
அமெரிக்கன்‌ பாலர்‌ மாலை: 


ஒரு டாலரின்‌ எடை 23 பவுன்‌. இது 100 அமெரிக்கன்‌ 
தங்க டாலர்களால்‌ செய்யப்‌ பெற்ற காசு மாலையாகும்‌. சிறப்பு 
நாட்களில்‌ சண்முகருக்கு அணிவிக்கப்‌ பெறுகிறது. 
சில அணிகளும்‌ கெடுத்தவர்‌ பெயர்களும்‌ 


சில அணிகலன்களை இன்னார்‌ கொடுத்தார்‌ எனக்‌ குறிப்பிடு 
கின்றனர்‌. கொடுத்த ஆண்டு செய்தி முதலிய குறிப்புக்கள்‌ தெரிய 


வில்லை. 


அனியின்‌ பொய்‌ வழங்கிய வர்‌ 


திடுக்‌ குழைக்‌ கூட்டம்‌ கொத்த மங்கலம்‌ 
திரு குட்டையன்‌ செட்டியார்‌ 


கல்‌ ஒட்டியாணம்‌ கொழுமத்தைச்‌ சேர்ந்த 

ஓர்‌ அம்மையார்‌ 
உருத்திராக்கமாலை திரு மணி முதலியார்‌ (1974) 
தட்டு மணிப்‌ பதக்கம்‌ பேட்டை திரு சண்முக மூப்‌ 


பனார்‌ 


127 


தங்கக்‌ கட்டி வேலாயுதம்‌ பேட்டை உள்ளி வியா 
; பாரிகள்‌ மகமை. 

கெளரி சங்கர்‌ பதக்கம்‌ திரு பிரமானந்த ரெட்டி 
(பாரத முன்னாள்‌ அமைச்சர்‌) 

வைர நெற்றிப்‌ பட்டை திருச்செந்தூர்‌ சங்கர நாரா 
யண தீட்சிதர்‌. 

அம்மன்‌ திருப்பாதங்கள்‌ திரு. கே.எஸ்‌. சண்முக 
வேல்‌ நாடார்‌ தூத்‌ 

துக்குடி 

அபய வரதக்‌ கைகள்‌ மேற்குறிப்பிட்டவர்‌ 
சண்முகர்‌ தங்கப்பதக்கம்‌ திரு. ஏ. கே. தங்க சாமி 
செட்டியார்‌, மதுரை 

சண்முகர்‌ திருப்பாதங்கள்‌, திரு. சங்கர வடிவேலுப்‌ 
பிள்ளை. 

பசுக்கம்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
பதக்கம்‌ தருமபுர ஆதீனம்‌ 
சிறிய தங்க மயில்‌ திரு. எம்‌. எம்‌. ஏ. சின்னப்பா 
தேவர்‌ 

சிறிய தங்க மயில்‌ திரு. பா. சிவந்தி ஆதித்தன்‌ 
தங்கம்‌, வெள்ளிக்‌ கவசங்கள்‌ தேவதானம்‌ (கி.பி. 1960) 


கொடுத்தவர்‌ பெயர்‌ தெமியாக அணிகள்‌ 


கல்‌ பதித்த கிரீடங்கள்‌, சூரியக்‌ கொண்டைகள்‌, பதக்கங்கள்‌, 
கச்சப்புரச்‌ சங்கிலிகள்‌. நெற்றிப்‌ பட்டங்கள்‌, பவள மாலைகள்‌, 
முத்து வடங்கள்‌, தங்க மாலைகள்‌ (பல வடங்களில்‌,) கமகரி 
மாலைகள்‌, ம௩ரி கண்டி மாலைகள்‌, தங்க ஒட்டியாணங்கள்‌, கம்மல்‌ 
கள்‌, கல்‌ பதிக்கப்படாத தங்கக்‌ கிரீடங்கள்‌, தங்கத்‌ திருமாங்கல்‌ 
யங்கள்‌, அமெரிக்கன்‌ டாலர்‌ காசு மாலை, காசு மாலைகள்‌, உருத்தி 
ராக்க மாலைகள்‌, வில்வ தள மாலைகள்‌, கண்ட சரங்கள்‌, மூக்குத்தி 
கள்‌, காஞ்சிக்காய்‌ மணி மாலைகள்‌, கொலுசுகள்‌, மாவிலைக்‌ 
கொத்து, தர்ப்பைக்‌ கட்டு, சண்முகர்‌ ஆயுதங்கள்‌, தங்கக்‌ கிளிகள்‌, 
தங்க எலுமிச்சம்‌ பழங்கள்‌, சிவப்புப்‌ பந்து. 


சியவி ந௩வக௯ன்‌ா 


சீபலி நாயகர்களைத்‌ தங்கத்திலும்‌ வெள்ளியிலும்‌ அமைந்‌ 
திருப்பது இக்கோயிலின்‌ சிறப்பாகும்‌. 


128 


வர்தாண பொரு கண்‌ 


தங்கத்தினால்‌ செய்யப்‌ பெற்ற சில அணிகளின்‌ பயனைக்‌ 
காண்போம்‌ 


அரனை 


1. தங்க ஊசி 


பாமானை 
கீழே விழுந்த சோற்‌ 
நினைக்‌ குத்தி எடுத்தல்‌ 
குடமுழுக்கின்‌ போது 
குடத்துள்‌ இடல்‌ 


2. தங்க மீன்கள்‌ 


3. தங்க ஆமை மேலது 
“தங்கச்‌ சாமரை பூசை முடிவீல்‌ கவரி வீசுதல்‌ 
5. தங்கத்‌ தாமரைப்‌ பூக்கள்‌ குடமுழுக்கின்‌ போது 
தீரிலிட 
6 நவரத்தின மோதிரங்கள்‌ குடமுழுக்கின்‌ போது 
பட்டர்‌ அணிதல்‌ 
7. காண்டா மிருகக்‌ கொப்பு பெரு விழா எட்டாம்‌ 
(தங்கப்‌ பிடியுடன்‌) தாள்‌ சண்முகர்‌ அபி 
டேகத்தில்‌ இதன்‌ 

மீது தீர்விடல்‌ 


நிறைவேற்றுப்‌ படா உபயஸ்கண்‌ 

அன்பர்கள்‌ மூலவருக்கும்‌ சண்முகருக்கும்‌ நவரத்தினக்‌ 
கிரீடங்கள்‌ செய்யவும்‌, முத்தங்கி செய்யவும்‌ பின்வரும்‌ பொருட்களை 
வழங்கியுள்ளனர்‌, 


1 உலாந்தா வைரங்கள்‌ 2 இலங்கை வைரங்கள்‌ 
8 பவளக்‌ குச்சிகள்‌ & சயாம்‌ ரூபிகள்‌ 
5 பலவகை முத்துக்கள்‌ 6 பச்சைக்‌ கற்கள்‌ 


சேோோகுணைக்‌ சூச்சிகண்‌ 

தங்கத்தோடு சேர்க்கப்பெற்ற செம்பின்‌ அளவை மாற்றுரைத்‌ 
துக்‌ காண்பதற்காகப்‌ பத்துத்‌ தங்கக்‌ குச்சிகள்‌ அணிகளின்‌ பட்‌ 
டியலில்‌ இடம்‌ பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இக்குச்சிகள்‌ பல்‌ 
வேறு அளவு செம்போடு சேர்த்துச்‌ செய்யப்‌ பெற்ற தங்கக்‌ குச்சி 
களாம்‌. 
காணிக்கைத்‌ தங்கம்‌ 

அன்பர்கள்‌ காணிக்கையாக உண்டியலில்‌ இட்ட தங்கத்தை 
நவரத்தினக்‌ கிரீடம்‌, முத்தங்கி செய்வதற்குப்‌ பயன்படுத்தலாம்‌. 
கி.பி, 1980 ஆம்‌ ஆண்டில்‌ அரசுத்‌ தங்கக்‌ கடன்‌ பத்திரம்‌ வழியாக 


4 கிலோ தங்கம்‌ வா வேண்டியுள்ளது. காணிக்கையாக வரும்‌ தங்க 
அணிகளில்‌ பல முலாம்‌ பூசப்‌ பட்டவை யாகவும்‌ உள்ளன. இவற்றை 
24 காரட்‌ தங்கரேக்குகளாக மாற்றி இரண்டு கிராம்‌ எடையில்‌ 
தனித்தனித்‌ தகடுகளாக்கிப்‌ புத்தக வடிவில்‌ வைத்துள்ளனர்‌, கலப்பற்ற 
தங்கத்தைப்‌ பிறகோயில்களுக்குக்‌ கடனாகக்‌ கொடுத்து வாங்கும்‌ 
வழக்கம்‌ உண்டு. 
வெணள்ளரியரகி 

கரியமாணிக்கப்‌ பிள்ளையார்‌, வீரபாகு, வீரமகேந்திரர்‌, 
அருணகிரிநாதர்‌, வேங்கடாசலப்‌ பெருமாள்‌ ஆகியோருக்கு வெள்ளி 
யினாலாய கவசங்கள்‌ உள்ளன, முழு அங்கி சாத்தும்‌ சிறப்பு நாட்‌ 
களில இவர்கட்கு இக்கவசங்களிடப்‌ பெறும்‌. கி, பி. 1960 ஆம்‌ 
ஆண்டில்‌ இவை தேவதான திர்வாகத்தால்‌ செய்யப்பட்டன. 


நான்‌ வழிபாட்டு அணிகள்‌ 


நாள்‌ வழிபாட்டில்‌ உதயமார்த்தாண்ட அபிடேகத்தின்‌ பின்‌ 
கீழ்க்காணும்‌ முறையில்‌ அணிகள்‌ சாத்தப்படுகின்‌ றன . 


மூலவர்‌ சண்முகர்‌ நாச்சிமார்‌ 
தங்கத்திருவடிதாரம்‌ தங்கத்திருவடிதாரம்‌ திருப்பாவாடை 
தங்கத்திருப்பாதம்‌ தங்கத்திருமார்புதாரம்‌ திருமார்புதாரம்‌ 
தங்கத்திருமார்புதாரம்‌ நாகபரதக்கை ' செண்டுக்கை. 
தங்கச்சக்திவேல்‌ அங்குசக்கை தொங்குகை 
தங்கச்‌ செபமாலைக்கை தங்கப்பதுமபீடம்‌ (எல்லாம்தங்கம்‌) 
தங்கக்கடிகக்கை 


தங்க வரதக்கை 


சிறப்பு அங்கி 

விசாகம்‌, பிரதோடம்‌, சஷ்டி, கார்த்திகை, மாதக்‌ கடைசி 
வெள்ளி முதலிய சிறப்பு நாட்களில்‌ சரத்தப்படுவது சிறப்பு அங்கி, 
இதற்காகத்‌ தனிக்‌ கட்டணம்‌ செலுத்தினால்‌ எந்த நாளாயினும 
சிறப்பு அங்கி (முழு அங்கி என்பர்‌) சாத்தப்படும்‌. நாள்‌ வழிபாட்டு 
அணிகளோடு கீழ்க்காணும்‌ அணிகளும்‌ சாத்தப்படும்‌, 


மூலவர்‌ சுண்ழுகர்‌ 
சிவப்புக்‌ கல்‌ பதித்த இரத்தினக்‌ கிரீடம்‌” தங்க வரதக்கை 
தங்க அபயக்கை 
39 கல்‌ இரட்டை வடச்‌ சங்கிலி தங்க அடிக்கை 


பிரபை யாழி தங்கக்‌ கட்டி வேலாயுதம்‌. 


130 


வெள்ளிக்‌ கால்கள்‌ தங்க முலாம்‌ பூசியகத்தி 
செம்பு நட்டுக்‌ கால்‌ தங்கத்‌ தகடு 
பொதிந்த சேவல்‌ கொடி 

உருத்திராக்க மாலை வைரவேல்‌ 
(தங்கத்துள்‌ பொதியப்‌ பட்ட 42 மணிகள்‌) வைர அபயக்கை 
சுப்பிரமணியர்‌ உருவமுள்ள இரத்தினக்கிரீடம்‌ 
தங்கப்‌ பதக்கம்‌ விபூதிப்‌ பட்டை வைரக்கல்‌ 
உருத்திராக்க மாலை 

தங்கப்‌ பூணூல்‌ 


நவகண்டி மாலை 
அமெரிக்கன்‌ $ டாலர்‌ 
(100 கொண்ட) தங்கக்‌ காசு மாலை . 
கெச்சப்புறப்‌ பதக்க மாலை 
திருவிழாக்காலத்தூக்குமர விடங்கர்‌ அணி 
ஆவணி, மாசிப்‌ பெருந்திரு விழாக்களிலும்‌ ஏனைய எழுந்தருளும்‌ 

நாட்களிலும்‌ குர விடங்கரும்‌ நாச்சிமார்களும்‌ பின்‌ வரும்‌ அணி 
களைப்‌ பெறுகின்றனர்‌: 

(1) இரத்தினக்‌ கிரீடம்‌ 1 (2), நாச்சிமார்‌ சூரியக்‌ கொண் 
டைகள்‌ 2 (9) பிந்து சரக்‌ கோவை 1 (4) அங்கி முதலியன 6 
(6) திரு முலைத்‌ தளம்‌ 2 (6) ஒட்டியாணம்‌ 3 (7) சமுதாடு கத்தி 
முதவியன 3 (8) தங்க எலுமிச்சம்‌ பழம்‌ 1 (9) வெள்ளிக்‌ கிளி 1 
(10) அரதனக்‌ குவிசாயுதம்‌ 1 (11) நற்பவளவடம்‌ (5 வடம்‌) 2 
தற்பவளவடம்‌ (4 வடம்‌) 1  நற்பவளவடம்‌ (3 வடம்‌) 1 
(12) மோகன மாலை (108, 47 முத்துக்கள்‌) 2 (18) நல முத்து 
மாலை 11 வடம்‌ 1 (14) நாச்சிமார்‌ குழை & (15) நாச்சிமார்‌ செவி 
மடல்‌ 2 (16) நாச்சிமார்‌ மூக்குத்தி 1 (17) பதக்க மாலை 7 
(18) ரவாய்ப்‌ பதக்க மாலை 1 (19) வெள்ளி அபிஃடேகக்‌ கிரீடம்‌ 1 
(20) வெள்ளி நாச்சிமார்‌ கிரீடம்‌ 2 (21) இரத்தினத்‌ தலைப்பாக 1 
(22) வெள்ளி உரி 1. 
சண்முகர்‌ கிருஷிழா அணிகள்‌ 

ஆவணி, மாசித்‌ திரு நாட்களில்‌ 7, 8 ஆகிய திரு நாட்களில்‌ 
குமர விடங்கர்‌ எழுந்தருளல்‌ இல்லை. ஆறாம்‌ திருநாளன்‌ றிரவிலே 
குமர விடங்கருக்குப்‌ பூட்டிய அணிகள்‌ சண்முகருக்காகத்‌ திரும்பப்‌ 
பெறப்படும்‌. பெரிய செப்பு என்னும்‌ பெட்டியிலுள்ள அணிகளை 
யும்‌ சேர்த்து 10 உருப்படிகள்‌ சாத்துகின்றனர்‌. இவை திருவா 
திரையன்று நடராசருக்குச்‌ சாத்தப்படுகின்‌ றன. 


131 


செந்தில்‌ நாயகர்‌ அணிகண்‌ 

சிறப்பு நாட்களில்‌ செந்தில்‌ நாயகர்‌ 32 மணிகள்‌ கொண்ட 
தங்கத்தால்‌ பொதியப்பட்ட உருததிராக்க மாலை பூண்டு எழுந்தருளு 
கிறார்‌. 

(ஆ) கலன்கள்‌ 

இத்தலைப்பில்‌ தங்கம்‌ மற்றும்‌ வெள்ளியினாலாய கலங்கள்‌ 
(பாத்திரங்கள) மட்டுமே ஆய்வுக்குக்‌ கொள்ளப்படுகின்றன. செம்பு, 
பித்தளை, வெண்கலம ஆகியவற்றால்‌ ஆகிய பாத்திரங்கள்‌ கொள்ளப்‌ 
பட்டில. 

தங்கப்பாத்திரங்கள்‌ : 
1 தங்கக்குடாங்கண்‌ 
தாரைவேள்வி மற்றும்‌ குடமுழுக்கு நாட்களில்‌ இரண்டு தங்கக்‌ 

குடங்கள்‌ பயன்படுத்தப்‌ பெறுகின்றன. ஒவ்வொன்றும்‌ 2881 கிராம்‌ 
எடையுள்ளது. 
2 தங்கத்‌ தேங்காய்கண்‌ 

அமைச்சர்‌ போன்றோர்‌ கோயிலுக்கு வருகை தரும்‌ போது 
. தங்கக்‌ குடத்தின்‌ மீது தங்கத்‌ தேங்காய்‌ வைத்துப்‌ பூரண கும்ப 
மரியாதையளிப்பது இங்குள்ள வழக்கம்‌. தாரை வேள்விக்கும்‌ தங்கக்‌ 
குடங்கள்‌ மீது தங்கத்‌ தேங்காய்களை வைப்பதுண்டு. 
ப துங்கக்‌ கலசங்ாகண்‌ : 

பதினெட்டுத்‌ தங்கக்கலசங்கள்‌ உள்ளன. வேள்வியின்‌ போது 
தங்கக்‌ குடத்தைச்‌ சுற்றிலும்‌ அஷ்டவித்தியேசுவரர்க்‌ குரிய கலசங்கள்‌ 
வைக்க இவை பயன்படுகின்றன. 
4 தங்கக்‌ கெண்டுகள்‌ : 

தங்கக்‌ கெண்டிகள்‌ இரண்டு உள்ளன. இவை போற்றி, பட்டர்‌ 

களால்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றன. 
5 கங்க எலுமிச்சம்‌ பழங்கண்‌ : 

மூன்று எலுமிச்சம்‌ பழங்கள்‌ உள்ளன. பெருவிழாக்‌ காலத்து 
குமர விடங்கர்‌ கையில்‌ கெரடுக்கப்படுகின்‌ றன . 
6 தங்கத்‌ தீபாராதனைத்தட்டு 


இது பிரதோடத்தன்று பயன்படுத்துவதற்காகச்‌ சேத்தூர்‌ 
சமீன்தாரால்‌ வழங்கப்பட்டது. 


132 


7 தங்கத்‌ தாம்பாரணாண்கள்‌ : 

இவை திரு விழாக்‌ காலத்தில்‌ பயன்படுத்தப்‌ பெறுகின்றன. 
8 தங்கக்‌ கோய்யைகள்‌ : 

இலையும்‌ திருவிழாக்‌ காலத்தில்‌ பயன்படுகின்‌ றன. 
9 தங்க விலக்கு 

மூலவருக்கு அருகில்‌ வாடா விளக்காகப்‌ பயன்‌ படுத்துவதற்‌ 
காக ஊர்ககாட்டு அர்சியால்‌ வழங்கப்‌ பெற்றது. இல்‌ விளக்கினை 
இப்போது ஏற்றி வைப்பதில்லை. தேய்மானம ஏற்பட்டால்‌ தேவ 
தானம்‌ ஒத்துக்‌ கொளவதில்லை என்று ஒரு போற்றி கூறினார்‌. 

வெள்ளிப்‌ பாத்திரங்கள்‌ 

வெள்ளியினால்‌ செய்யட்பட்ட பாத்திரங்கள்‌ சிறப்பு நாட்களில்‌ 
பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. கி,பி, 1978 ஆம்‌ ஆண்டில செனனை 
வாசி யொருவர்‌ ரூ 85000/- பெறுமானமுளள வெள்ளிப்‌ பாததிரங்‌ 
களை வழங்கியதாகத்திரு. வீட்டலம்‌ போற்றி தெரிவிக்கிறார்‌. 

1. சூத்து, விணக்குகண்‌ 

சிறப்பு நாட்களில்‌ வேள்வி நடத்துமிடங்களில்‌ ஏற்றி வைக்கப்‌ 
படுகின்‌ றன. 
2. கற்ரூரத்‌ தட்டுகள்‌ 

சிறப்பு நாட்களில்‌ பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. 
ம. திருநீற்று மடல்கண்‌ : 

இவை நாள்‌ வழிபாட்டில்‌ அன்பர்கட்குத்‌ திருநீறு வழங்கப்‌ 
பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன, 


= 


4. சேோரடச பாதினாாரு) தியாங்கள்‌ 

இவை பதிமூன்று ஆண்டுகட்கு முன்‌ தேவதானத்தீனரால்‌ 
செய்யப்‌ பட்டவை. சிறப்பு நாட்களில்‌ பயனபடுததப்‌ பெறுகினறன. 
ஏழு மலர்த்‌ தட்டு, நாகத்‌ தட்டு, புருட மிருகத தட்டு, மயில தட்டு 
அம்ச தீபம்‌, குக்குட தீபம்‌, ஒன்பது மலர்த்‌ தட்டு, ஏழு மலர்த 
தட்டு, ஐந்து மலர்த்‌ தட்டு, மூன்று மலர்த்‌ தட்டு, ஒரு மலர்த தட்டு, 
கும்ப தீபம்‌, ஆமை தீபம்‌, மேரு தீபம்‌, நட்சத்திர தீபம்‌, கறபூ 
தீபம்‌. 
5. சோடசத்திங்குப்‌ பிஸ்‌ காட்டப்‌ பெறுவ : 

குடை, கண்ணாடி, விசிறி, சுருட்டி ஆகியவையும்‌ வெள்ளி 
யினால்‌ செய்யப்பட்டுள்ளன. 


1383 


6 கொயப்பரைகண்‌ 

வெள்ளிக்‌ கொப்பரைகள்‌ பத்தொன்பது உள்ளன. குடமுழுக்கு 
மற்றும்‌ சிறப்பு நாட்களில்‌ பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. 
7. கெண்டிகண்‌ 

இவை நாள்‌ வழிபாட்டில்‌ போற்றி மற்றும்‌ பட்டரரல்‌ 
அர்க்கியம கொடுக்கப்‌ பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. 
8. வெண்ணி வேல்கணன்‌ 

சிறப்பு அங்கியின்‌ போது வீரவாகு, வீர மகேந்திரர்‌ ஆகியோ 
ருக்குச்‌ சாத்தப்‌ படுகின்றன. அன்பர்கள்‌ சிறிய வெள்ளி வேலனை 
உண்டியலில்‌ காணிக்கையாகச்‌ செலுத்துகின்றனர்‌. அனைத்தையும்‌ 
பயன்படுத்தல்‌ இயலாதாகையால்‌ உருக்கி வேறு பாத்திரங்களாகச்‌ 
செய்து விடுகின்றனர்‌. 
9. ஏகதாரை அண்டா 

தாராபீடேகத்தின போது மூலவர்‌ தலைக்குமேல்‌ முக்காலியின்‌ 
மீது அண்டா வைக்கப்‌ பட்டுப்‌ பாலினை ஒழுக்குவதற்குப்‌ பயன்‌ படு ' 
கிறது. ஓரடி விட்டமுள்ளது. துளை பெசிதாக இருப்பதால்‌ தருப்பைப்‌ 
புல்லைகிட்டுப்‌ பாலாபிடேகம்‌ செய்கீன்றனர்‌. 
10. சகஸ்திர தாரைத்‌ தட்டு 

எட்டாம்‌ திரு நாளில்‌ காண்டா மிருகக்‌ கொம்பின்‌ மீது 
தீருற்றி அபிடேகம்‌ செய்யும்‌ போது இதன்‌ மீது வைத்து ஊற்று 
கின்றனர்‌. 
11. கூடங்கள்‌ 

வெள்ளிக்‌ குடங்களில்‌ சில வெள்ளையர்களால்‌ காணிக்கை 
யாக வழங்கப்‌ பட்டன. கி.பி. 1803 இல்‌ திருதெலவேலி மாவட்டக்‌ 
கலெக்டராயீருந்த எஸ்‌.ஆர்‌. லூரசிங்டன என்பவர்‌ இக்கோயிலில்‌ நடை 
பெற்ற எட்டாம்‌ விழா நாளன்று வந்ததாகவும்‌ சணமுகநககு விசிறி 
கொண்டு வீசுவதைக்‌ கணடு “உங்கள்‌ சுவாமிக்கு வியர்க்குமோ?”” 
எனக்‌ கேட்டதாகவும்‌ பட்டர்கள்‌ மாலைகளை அமற்றி விட்டு ஒரு 
புதிய துண்டினால்‌ சண்முகர்‌ மீது ஒற்றி வியர்வையைக்‌ காட்டியதா 
கவும்‌ அது கடு வியந்த லூசிங்டன்‌ தன்‌ தவறுக்கு வருத்தி 
வெள்ளிக்‌ குடம்‌ பரிசளித்ததாகவும்‌ கூறுகின்றனர்‌. மற்றும்‌ சிலர்‌ 
மனைவியின்‌ நீங்காநோய்‌ மீஙகப்‌ பெற்றதற்காகச்‌ செய்து கொடுத்தார்‌ 
எனவும்‌ கூறுகின்றனா. இக்குடம கலச மாட்டு நாளில்‌ வெளியே 
எடுக்கப்‌ படுகிறது. 


131 


நாள்‌ வழிபாட்டில்‌ பரர்வதி அம்மன்‌ முன்‌ கலச பூசைக்காக 
வெள்ளிக்‌ குடம்‌ வைக்கப்‌ படுகிறது. சண்முகர்‌ அபிடேக நாட்களில்‌ 
சண்முகர்‌ கலசம்‌ வைக்குமிடத்தில்‌ (மகா மண்டபத்தில்‌ தென்‌ 
கிமக்கு மூலையிலுளளது) வெள்ளிக்‌ குடமும்‌ சுற்றிலும்‌ எட்டுக்‌ 
கலசங்களும்‌ வைக்கப்‌ படுகின்றன. 
12. வெண்ணிக்‌ செம்புகண்‌ 

இவை அட்ட வித்தியேசுவரர்க்குரிய கும்பங்களாக வெள்ளிக்‌ 
குடத்தினைச்‌ சுற்றிலும்‌ வைக்கப்‌ பயன்‌ படுகின்றன. இவை நாள்‌ 
வழிபாட்டில்‌ இடம்‌ பெறுகின்றன. 
13 வெண்ணிக்‌ கிண்ணங்கள்‌ : 

அர்க்கியத்திற்குப்‌ பயன்‌ படுகின்றன. 
14 மஹபபில்கட்டிய ௬ 

கட்டியம்‌ கூறுவோர்‌ இதனைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு 
கட்டியம்‌ கூறுகின்றனர்‌. 
15 சேவல்கட்டிய தடி 


சுவாமி எழுந்தருளும்‌ போது கட்டியங்காரர்‌ பயன்‌ படுத்து 
கிறார்‌. 


16. யாழிமுகச்‌ சோட்டாத்தடி 

இவ்வகையில்‌ இரண்டு சிறப்பு நாட்களில்‌ சுவாமி எழுந்தரு 
ளும்‌ போது முக்காணியரால்‌ பிடிக்கப்‌ படுகின்றன. இதனைப்‌ 
பிடித்துச்‌ செல்வோருக்குச்‌ சோற்றுக்‌ கட்டிகள்‌ வழங்குகின்றனர்‌. 
11. கத்தி 

வெள்ளியினாலாய வாள்‌ இது. சுவாமியின்‌ முன்‌ முக்காணியர்‌ 
அழகுக்காகப்‌ பிடித்துச்‌ செல்கின்றனர்‌. 
18. சமையல்‌ பருருதிரங்ககன்‌ : 

சிறப்பு நாட்களில்‌ வெள்ளி நிறை காதுச்‌ சட்டிகள்‌, வட்டில்‌ 
கள்‌, உத்திராணிகள்‌ ஆகியவை பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. 
19. திவட்டிகண்‌ 

வெள்ளிக்‌ கைப்பிடியுடன்‌ நான்கு தீவட்டிகள்‌ உள்ளன. திரு 
விழாக்‌ காலத்து அன்பரால்‌ பிடித்துச்‌ செல்லப்‌ படுகின்றன. 
20. மபிரதோஉடக்‌ சூடை. 

பிரதோடத்தில்‌ சீபலி எழுந்தருளும்‌ போது மயில்‌ மீது 


வெள்ளிக்‌ குடை வைத்து வந்தனர்‌. இப்போது இது பழுது பட்டுள்ள 
தால்‌ பயன்‌ படுத்தப்‌ படவில்லை. 


135 


91. தாப்பரணங்கண்‌ 

சிறப்பு நாட்களில்‌ திருக்கண்‌ சாற்றவும்‌, பிரசாதங்கள்‌ 
வழங்கவும்‌ வெள்ளித்‌ தாம்பாளங்கள்‌ பயன்‌ படுத்தப்‌ படுகின்றன. 
கோட்டாறு மகமை வெள்ளித்‌ தாம்பாளம்‌ நாள்‌ வழி பாட்டில்‌ 
மூலவர்‌ உச்சிக்‌ கால நிவேதனத்திற்காகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
29. ஆமைத்தகடு 

வேள்வி நடத்தும்‌ ஆசாரியார்‌ அமர்வதற்குப்‌ பயன்‌ படுத்தப்‌ 
படுகிறது. 
3. வலஸ்யும்ச்சங் கு 

நாள்‌ வழிபாட்டில்‌ திருக்காலங்களின்‌ முடிவில்‌ மூலவருக்குப்‌ 
பூசை செய்யும்‌ போற்றி இச்சங்கில தீர்த்தநீர்‌ கொண்டுவந்து 
அன்பர்கள்‌ மீது தெளிக்சிறார்‌. இவ்வகைக்‌ சங்குகளில்‌ தங்கப்‌ பிடி 
யுடன்‌ கூடியவையும்‌ அரதனங்கள்‌ பதிககப்பட்டவையும்‌ உள. 


(இ) வாகனங்கள்‌ 


வாகனங்களைத்‌ தங்கமுலாம்‌ பூசப்பட்டவை எனவும்‌ 
வெள்ளித்‌ தகடுகளால்‌ பொதியப்பட்டவை எனவும்‌ தந்தங்கள்‌ 
பதிக்கப்‌ பட்டவை எனவும்‌ பகுக்கலாம்‌. த 


1. தங்கத்தாலான வாகனங்கள்‌ 


தங்கரதம்‌ (நி. ப. எண்‌ 20) 


கி. பி, 1910 ஆம்‌ ஆண்டில்‌ மக்களின்‌ நன்கொடையால்‌ 
பெறப்பட்ட தங்கத்தைக கொணடு செய்யப்பெற்றது. ஏறத்தாழ 12 
அடி உயரமுள்ளது இதற்காக ஏழு கிலோ நிறையுள்ள தங்கம்‌ 
பயன்‌ படுத்தப்பட்டுள்ளது. மாயவரம்‌ இரத்தினம்‌ செட்டியார்‌ 
தங்கத்தைத்‌ தகடுகளாக்கி வழங்கினார்‌ என்பர்‌. ஒவ்வொரு திங்களி 
லும்‌ கார்த்திகை நாளனறு செயந்திநாதர்‌ இதில்‌ எழுந்தருளி 
கிரிவீதி வலம்‌ வருகிறார்‌. அன்பாகள்‌ தங்கத்தேரிழுக்க விரும்பினால்‌ 
ரூ 750/- செலுத்தி விரும்பும்‌ நாளில்‌ இழுத்துக்‌ கொள்ளலாம்‌, 
வாணிக வளர்ச்சிக்காகவும்‌, நலததிற்காகவும்‌ தங்கத்தேர்‌ இழுக்‌ 
கின றனர்‌. 


பிரும்மா வெள்ளிக்‌ குதிரைகளை இயக்குவது போல்‌ தேரின்‌ 
முன்னால்‌ அமைக்கப்பட்டுளளது. மேலேயுளள அறுகோண வடிவீல்‌ 
ஆறுபடைவீடுகளில்‌ காட்சிதரும்‌ முருகன்‌ திருக்கோலங்கள்‌ அமைக்‌ 


136 


கப்பட்டுள்ளன. மேல்தடடில தொங்க விடப்பட்டிருக்கும்‌ தங்கக்‌ 
குண்டுகளின்‌ அசைவு தேரினை ஆ,ழகு செய்கிறது. உச்சியில்‌ தங்கக்‌ 
குடையுமுள்ளது. 

கணக்க கைலாயம்‌ 


இது பெருவிழாவில்‌ ஒன்பதாம்‌ திருநாள்‌ இரவு வாகனமாகப்‌ 
பயன்படுகிறது. ஏறத்தாழ ஐந்தடி உயரமுளளது. இராவணன 
கைலையைப்‌ பெயர்த்தெடுக்க முற்பட்ட செயல முன்புறம்‌ அமைத்துக்‌ 
காட்டப்பட்டுள்ளது (நி. ப. எண்‌ 19) 
நங்கள்‌ சுப்பாரம்‌ g 

பெருவிழாவில்‌ ஏழாம்‌ திருநாளன்று மாலையில்‌ சண்முகர்‌ 
எழுந்தருளப்‌ பயன்படுகிறது- சிறப்புநாட்களீல்‌ செந்தில்‌ நாயகர்‌ 
எழுந்தருளச்‌ சிறிய சப்பரம்‌ ஒன்றும்‌ உள்ளது. இவற்றிலுள்ள 
தங்கம்‌ சுரண்டி எடுக்கப்‌ பெற்ற சுவடுகள்‌ தென படுகின்றன. 
தங்க மமில்‌ வாகனங்கண்‌ 

பெருவிழாவில்‌ ஐந்தாம்‌ தீருநாளன்று இரவில்‌ சுவாமியும்‌ 
அம்மனும்‌ தனித்தனியாக எழுந்தருள இரணடு பெரியதங்க மயில்‌ 
வாகனங்கள்‌ உள்ளன. ஏறததாழ ஏழடி உயரமுள்ளவை. பிரதோட 
காலத்தில்‌ தங்கச்‌ சீபலி எழுநதருளச்‌ சிறிய மயில வாகனம்‌ ஒன்று 
முள்ளது. இதன்‌ உயரம்‌ ஏறத்தாழ 1$ அடி. 
தங்க முத்துக்கடா வாகணம்‌ 

நடுவில்‌ ஆட்டுக்கடாவும்‌ இருபுறங்களில்‌ அன்னம்‌ மயில்களும்‌ 
கொண்டு விளங்குகிறது. இதனைத்‌ திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர்‌ 
ஆட்டு மந்தை வளர்த்ததால்‌ வத்த நிதியால்‌ செய்து வழங்கினார்‌ 
என்பர்‌, திரு. தேசிக மூர்த்தி, 
துங்க அன்னவாகணம்‌ 

மயில்‌ வாகனத்திலேயே (யாழியின்‌) தலையைப்‌ பொருத்தி 
யமைக்குமாறு செய்துள ளனர்‌. இது மூனறாம்‌ திருவிழா இரவில்‌ 
அம்மன்‌ எழுந்தருளும்‌ வாகனமாகும்‌. 

வெள்ளி வாகனங்கள்‌ 

சூதிரைகள்‌ 

சுவாமி பரிவேட்டைக்கு எழுந்தருளும்‌ போது பயன்‌ படுத்தப்‌ 
படும்‌ வாகனம்‌. எட்டாம்‌ விழா நாளன்‌ நிரவு குமரவிடங்கர்‌ ஒரு குதிரை 
யிலும்‌ அலைவாயுகந்தபெருமான்‌ ஒரு) குதிரையிலுமாக எழுந்தருளு 
கின்றனர்‌. இவ்வாகனங்கள்‌ ஏறத்தாழ ஆறடி உயரமுள்ளவை. 


137 


சப்பரங்கன்‌ 

பெருவிழாவில்‌ எட்டாம்‌ திருநாளன்று காலையில்‌ சண்முகர்‌ 
வெள்ளைசாத்தி எழுந்தருளும்‌ போது வெள்ளிச்‌ சப்பரத்திலேயே 
எழுந்தருளுகிறார்‌. பெருவிழாக்காலத்தில்‌ விநாயகர்‌, நால்வர்‌, 
சண்டிகேசுவரர்‌ ஆகியோர்‌ சிறிய வெள்ளிச்‌ சப்பரங்களில்‌ சுவாமியின்‌ 
முன்‌ எழுந்தருளுகின்‌ றனர்‌. சிறிய வெள்ளிச்‌ சப்பரங்கள்‌ ஏறத்தாழ 
மூன்றடி உயரமுள்ளவை, பள்ளியறைக்குச்‌ சொக்கரைக்‌ கொண்டு 
செல்லும்‌ வெள்ளிப்‌ பல்லக்கும்‌ இரண்டடி உயரமுள்ளதேயாகும்‌. 


இக்கோயிலின்‌ சுற்றுக்‌ கோயிலாக வெயிலுகந்தம்மன்‌ கோயில்‌ 
விழாவிற்குரிய இடபம்‌, சிம்மம்‌. வேதாளம்‌, மான்‌, பூதம்‌ 
பூங்கோயில்‌ ஆகிய வெள்ளி வாகனங்களும்‌ சிவக்கொழுந்தீசுவரர்‌ 
கோயில்‌ மண்டப அறைகளில்‌ பூட்டி வைக்கப்‌ பெற்றுள்ளன, 
வென்னித்‌ தேர்‌ 

கி.பி. 1970 ஆம்‌ ஆண்டில்‌ செய்யப்பட்டது, உயரம்‌ ஏறத்‌ 
தாழப்‌ பள்னிரஸ்டடி இருக்கலாம்‌. பெருவிழாவில்‌ ஆறாம்‌ திருநசளன்‌ 
றிரவீல்‌ குமரவிடங்கர்‌ இதில்‌ எழுந்தருளுகிறார்‌. 


தந்தத்தாலானவை 

மரத்தினால்‌ செய்யப்பட்டு தந்தங்களினால்‌ இழைக்கப்பட்ட 
கேடயச்சப்பாம்‌ ஒன்றும்‌ தந்தச்சப்பரமும்‌ ஒன்றும்‌ உள்ளன. இவை 
பெயரளவில்‌ தந்தச்சப்பரங்கள்‌ என்றுள்ளன. இவற்றிலுள்ள 
இ.ந்தங்கள்‌ உதிர்ந்து விட்டன. இவற்றைத்‌ திருவிதாங்கூர்‌ மன்னர்‌ 
வழங்கினார்‌ என்பர்‌ திரு வென்றிமாலை. 


(ஈ) பேணும்‌ முறை 

பொறுப்பு 

இத்திருக்கோயிலின்‌ அணிகலன்களும்‌ வாகனங்களும்‌ முக்‌ 
காணியர்‌ பொறுப்பிலேயேயுள்ளன. அணிகலன்கள்‌ கடற்கரைக்‌ 
கோயில்‌ கருவூலத்திலும்‌ வாகனங்கள்‌ மேலக்கோயில்‌ எனப்படும்‌, 
சிவன்‌ கோயில்‌ மண்டப அறைகளிலும்‌ வைத்துப்‌ பேணப்படுகின்றன 
முக்காணியர்‌ மூன்று திங்கட்கு நால்வராக முறைவைத்துப்பேணி 
வருகின்றனர்‌. 


சமிபார்த்கல்‌ 
கி.பி.1991ஆம்‌ ஆண்டில்‌. அறநிலையத்துறையினரால்‌ அணி 
கலன்கள்‌ சரிபார்க்தப்பட்டு ஆறுபடிகளில்‌ எழுதிவைக்கப்பட்டன . 


138 


எட்டாமியல்‌ 
காணிக்கை 


*”நரம்‌ நமக்கு விருப்பமானவர்களைப்‌ பார்க்கச்‌ செல்லும்‌ 
பொழுது அவர்களுக்குப்‌ பிடித்தவற்றையோ அதிசயமான பொருள்‌ 
களையோ வாங்கிச்‌ செல்வது வழக்கம்‌, அந்த அடிப்படையில்‌ தான்‌ 
இறைவனுக்குக்‌ காணிக்கை செலுத்தும்‌ முறையில்‌ தேனும்‌ தினை 
மாவும்‌ படைத்து வழிபட்டனர்‌. காணிக்கை தருவது இன்று தோன்‌ 
றியதில்லை. அது தொடர்ந்து வரும்‌ செயல்‌?” என்கிறார்‌ 
அ. விசயலக்குமி, (முருக வழிபாடு) 


காணிக்கையிண்‌ வேறுபெயர்கள்‌ 


காணிக்கையை இப்பகுதி மக்கள்‌ * “நேர்த்திக்கடன்‌” * என்றும்‌ 
““நேர்ச்சை'” என்றும்‌, **நேமிசம்‌** என்றும்‌ வழங்குகின்றனர்‌. 


நேர்வாதற்குக்‌ கமரணாம்‌£ 


இக்கோயிலில்‌ செலுத்தப்படும்‌ காணிக்கைக்குரிய காரணங்‌ 
கள்‌ உட்தலைப்பின்‌ கீழ்‌ ஆராயப்படுகின்றன. பொதுவாகப்‌ பிள்ளைப்‌ 
பேறு கருதியும்‌ தோய்‌ நீக்கம்‌ கருதியும்‌ குடும்ப வளர்ச்சி கருதியுமே 
காணிக்கைகள்‌ கொடுக்கப்‌ படுகின றன. 


காணிக்கையீண்‌ வகைகண்‌ 


இக்கோயிலில்‌ செலுத்தும்‌ காணிக்கைகளைப்‌ பத்துவகை 
களாகப்‌ பகுத்து ஆராயலாம்‌. 


1 முடி இறக்குதல்‌ 


இதனை “*மொட்டை போடுதல்‌? என்பர்‌. என்னுடைய 
ஆணவத்தையும்‌ அகங்காரத்தையும்‌ இராஜபோகத்தையும்‌ உன முன்‌ 
னால்‌ இறக்கி வைக்கிறேன்‌ என்று தான்‌ கோவில்களிலே முடி 
இறக்குகிறார்கள்‌ என்கிறார்‌ திரு. கண்ணதாசன்‌. (திருக்கோயில்‌) : 

்‌ இவருள்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ சார்ந்தவர்‌ தம்‌ 
குடும்பத்தோடு முடி இறக்குகின்றனர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
பலன்‌ கிடைத்ததா?!” என்ற வினாவிற்கு அனைவரும்‌ ,ஆம்‌' என்‌ 


றே பதிலளித்தனர்‌. சிலர்‌, முருகன்‌ கனவில்‌ காட்சி கொடுத்தார்‌ 
என்கின்றனர்‌. 


139 


2 காவடி தோன்றிய வரலாறு 


“தா”? என்ற சொல்லைக்‌ காவடி என்ற பொருளில்‌ திருவள்‌ 
ளுவர்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. ”“நெடுந்தூரம்‌ வழி நடந்து கோயி 
லுக்கு வரும்‌ பக்தர்கள்‌ ஆண்டவன்‌ பூசைக்கான பொருட்களையும்‌ 
தம்‌ தேவைக்கான பொருட்களையும தனித்‌ தனியாகக்‌ கட்டி ஒரு 
தடியின்‌ உதவி கொண்டு தோளின்‌ இருபுறங்களிலும்‌ தொங்க விட்டுச்‌ 
சுமந்து வந்திருக்கக்கூடும்‌. இதுவே காவடியின்‌ தோற்றம்‌ என்கிறார்‌. 
அன்ன காமு காவடியின்‌ பூன்னோடி அன்னக்காவடியாகும்‌. 
இப்பொழுது நடைமுறையிலுள்ள காவடியை வேடிக்கைக்காவடி 
என்பர்‌ 
காவும்‌ புராண வரலாறும்‌ 

காவடி பற்றிப்‌ பழனித்‌ தலவரலாறு பின்‌ வருமாறு கூறு 
கிறது: 

**பூழனிமலையும்‌ இடும்பன்மலையும்‌ சிவகிரி, சக்திகிரி எனக்‌ 
கயிலாயத்திலிருந்தன அவற்றைச்‌ சிவன்‌ அகத்தியருக்குக்‌ கொடுக்க 
அவைகளைப்‌ பொதிகைக்குக்‌ கொண்டு போக நினைத்து அவர்‌ 
இடும்பாசுரனுக்கு ஆணையிட அவைகளைக்‌ கொண்டு போகும்‌ 
வழியில்‌ களைப்படைந்து இப்போதிருக்கும்‌ இடத்தில்‌ இடும்பன்‌ 
இறக்கி வைக்க ...... . சிவகிரியின்‌ மீது முருகன்‌ தோன்ற அசுர 
னுக்கும்‌ இளஞ்சேய்க்கும்‌ போர்‌ நிகழ்ந்தது, அசுரன்‌ உயிர்‌ நீப்ப 
இடும்பியின்‌ (இடும்பன்‌ மணைவி) முறையீட்டால்‌ உயிர்‌ மீண்டும்‌ 
பெறவும்‌. அவன்‌ பெற்ற இருவரத்தால்‌ ஆண்டவன்‌ மலையில்‌ 
இடும்பன்‌ சந்நிதி என்ற இடத்தில்‌ வாயில்‌ காவலனாக ஓர்‌ இடம்‌ 
பெற்றுத்‌ தான்‌ இருமலைகளை எடுத்து வந்தது போன்று காவடி 
யுடன்‌ தமது பிரராத்தனைக்களைக்‌ கொண்டு வரும்‌ அடியார்கள்‌ 
முருகன்‌ அருள்‌ பெற வேண்டு மென்ற பிரார்த்தனையும்‌ கைவரப்‌ 
பெற்றான்‌.”” 


காவடியின்‌ வகைகண்‌ 


காவடியின்‌ தண்டின்‌ இரு புறங்களிலும்‌ கட்டப்படும்‌ 
பொருளைக்‌ கொண்டு அக்காவடி பெயர்‌ பெறுகிறது, காட்டாக, 
பால்கட்டப்படுமானால்‌ *“பால்காவடி'” எனப்படும்‌. பன்னீர்காவடி 
புஷ்பக்காவடி, இளநீர்க்காவடி. வேல்காவடி, சாக்கரைக்காவடி, 
சாம்பிராணிக்காவடி, மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி எனப்‌ பல பெயர்‌ 
கள்‌ பெறும்‌. 


140 


இணநீர்க்‌ கனவாக 


இக்காவடி மட்டும்‌ பழமையான தோற்றம்‌ கொண்டு விளங்கு 
கிறது. கம்பு அல்லது பனைமட்டையைக்‌ காவடித்‌ தண்டாகக்‌ 
கொண்டு இருபுறங்களிலும்‌ இளநீர்க்காய்களைக்‌ கட்டிக்கொண்டு 
மேளதாளங்களின்றி **வேல்‌, வேல்‌, வேல்‌, வேல்‌?” என்று கூவிக்‌ 
கொண்டி வருகின்றனர்‌. வைகாசி விசாகத்திருநாளில்‌ இத்தகைய 
காவடிகள்‌ ஏராளம வருகின்றன. இவ்‌ விளநீர்‌ முருகன்‌ அபிடேகத்‌ 
திற்குப்‌ பயன்‌ படுகின்றது. ட 


௩௨௫௬௪௯ காவடி 


இக்காவடி வைகாசி விசாகத்திருவிழாவில்‌ விரல்‌ விட்டு 
எண்ணக்கூடிய அளவிலேயே வருகின்‌ றன. கடந்த ஆண்டில்‌ இரண்டு 
காவடிகளே வந்தன. இக்காவடி பற்றித்‌ திருநெல்வேலிக்‌ கெசட்டுக்‌ 
கூறுவதாவது: (௪.506) 


*“பழைய சோற்றினை இக்கடவுளுக்குப்‌ படைக்கும்‌ 

போது, 'ஆவிபறக்கும்‌ சுடுசோறாக மாறுகிறது. 

பொரித்து உப்பிடப்பட்ட மீன்கள்‌ மீண்டும்‌ 

உயிர்‌ பெற்றுக்‌ கடலில்‌ குதிக்கின்றன.? 
மச்சக்‌ காவடி யொன்றை ஆய்வாளர்‌ கடந்த விசாகத்‌ திருவிழா 
வன்று கண்டு பின்பற்றிச்‌ சென்றார்‌. கடலில்‌ இடுப்பளவு ஆழத்‌ 
தில்‌ இறங்கி நின்று காவடித்‌ தண்டில்‌ காவித்துணியால்‌ பொதியப்‌ 
பட்ட மண்சட்டியை எடுத்துத்‌ துணியை அவிழ்த்து சட்டியைத்‌ 
தலைக்கு மேலாகத்‌ தூக்கி ஆட்டும்‌ போது முககால்‌ அடி நீளமுள்ள 
மீன்‌ கடலில்‌ துள்சரி விழுவதைக்‌ கண்டார்‌. 
"மீனைக்கறி சமைத்துக்‌ கொண்டுவருவார்களா?” என திரு. சுப்பையா 
(காவடிகட்டுபவர்‌) விடம்‌ வினவியபோது அவர்‌ கூறியதாவது: 


“*மீனை மூன்று இடங்களில்‌ லேசாக வெட்டி உப்பிட்டு 
சட்டியில்‌ மஞ்சள்‌ தண்ணீரில்‌ போட்டுக்‌ காவடித்தண்டில்‌ 
கட்டிக்‌ கொண்டுவருவர்‌. பக்தினால்‌ மீன்கள்‌ உயிர்‌ பெறு 
கின்றன.” 

அருகிலிருந்த ஒருவர்‌, (பெயர்‌ குறிப்பிடவிரும்பவில்லை/) “மீனை 


வெட்டும்‌ போது கத்தியால்‌ பாவனையாகவே (காயப்படுத்தாமல்‌) 
வெட்டுவர்‌'* என்றார்‌. 


141 


சர்‌ ப்பக்கா வடு 
தல்லபாம்பினைக்‌ காவடியில்‌ கட்டிக்கொண்டுவந்து 
காணிக்கை செலுத்துவது “சர்ப்பக்காவடி” எனப்பெறும்‌. “பாம்பு 


தீமைகளைக்‌ குறிப்பிடும்‌, மும்மலங்களுள்‌ ஒன்றைக்‌ குறிப்பிடும்‌”” 
என்கிறார்‌ குளோதி. இத்தகைய காவடி எடுப்பவரைப்பேட்டி 
காண இயலவில்லை. ஆயினும்‌ இக்காவடிபற்றியறிந்த நீலகண்டத்‌ 
தேவர்‌ கூறியதாவது₹, 
““சர்ப்பக்‌ காவடி எடுப்பவர்‌ கடும்‌ விரதமிருப்பர்‌, காட்‌ 
டினுள்‌ (ஊருக்கு வெளியே) தங்கி ஆறு நாட்கள்‌ உண 
வருந்தாமல்‌ முருகனை வேண்டி உருகிநிற்பர்‌. ஆறாம்நாள்‌ 
அவர்கள்‌ கனவில்‌ முருகன்‌ தோன்றி ஓர்‌ இடத்தைக்‌ 
குறிப்பிட்டு அவ்விடத்திலுள்ள பாம்பைக்‌ கொண்டு 
வருமரறு கூறுவார்‌. விரதமிருப்பவர்‌ தாரை தப்படை 
ஒலிமுழங்க அவ்விடம்‌ சென்று பச்சை மட்கலத்துள்‌ 
பாமபினை அடைத்துக்‌ (பாம்பு தானாகவே வெளியேவந்து 
பட்கலத்துள்‌ புகும்‌ என்பர்‌) காவடியில்‌ கட்டிக்‌ கொண்டு 
வருவர்‌. வள்ளியம்மன்‌ குகை அருகில்‌ மட்கலத்தை 
திறந்து விடுவர்‌, பரம்பு வெளியேறி ஓடும்‌.” 


இக்காவடி அரிதாகவே (ஆண்டிற்கு ஒன்று அல்லது இரண்டு) 
வருகின்றது. 
காவடி கட்டுமிடம்‌ 

ஆத்தூரில்‌ (இவ்வூருக்குப்‌ பதினைந்து கி.மீ. வடக்கே தண்‌ 
பொருநையாற்றின்‌ கரையில்‌ உள்ளது) காவடி கட்டுதலையேசிறப்‌ 
பாகக்கருதுகின்றனர்‌. வரும்வழியில்‌ சண்முகபுரத்தருகே உதய 
முறைக்காரிக்கு முருகன்‌ காட்சிகொடுத்த இடத்தில்‌ வழிபட்டு வரு 
கின்றனர்‌. தண்பொருதைக்கரையின்‌ குறிப்பிட்ட துறையில்‌ 
மாவடி கட்டுகின்றனர்‌. இத்துறை பற்றித்‌ திருச்செந்தூர்‌ 
ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்‌ கூறும்‌ செய்தியின்‌ சுருக்கம்‌ வருமாறு: 


““வேலன்‌ என்னும்‌ பறையன்‌ தண்பொருநையில்‌ நீராடும்‌ 
போது முதிய அந்தணர்‌ ஒருவர்‌ நீரில்‌ தவறிவிழுந்து தத்‌ 
தளித்தார்‌. தன்னைக்‌ காப்பாற்றுமாறு வேலனை வேண்டி 
னார்‌. வேலன்‌ தான்‌ பறையன்‌ என்றும்‌ அதனால்‌ 
அந்தணரைத்‌ தொடக்கூடாதென்றும்‌ கூறினான்‌. அந்‌ 
தணரோ, “நீ முருகன்‌ திருப்பெயரைக்‌ கூறிக்‌ கொண்‌ 
டிருப்பதால்‌ தொடலாம்‌” என்றார்‌. வேலன்‌ அந்தணரைக்‌ 
கரையிலேற்றி அவர்கரலில்‌ விழுந்தான்‌. அந்தணர்‌ நின்ற 


142 


இடத்தில்‌ செந்திலாண்டவன்‌ மயில்‌ வாகனத்தில்‌ காட்சி 
கொடுத்தார்‌, தன்‌ சந்நிதிக்கு வருமாறு பணித்தார்‌. 
வேலன்‌ செந்தூர்‌ சென்றான்‌. அங்குவாழ்ந்த அந்தணர்‌ 
அவனை விரட்டினர்‌. அப்போது மூலஸ்தானத்திலிருந்து 
“ஓம்‌” என்ற ஒலியெழுந்தது, அந்தணர்‌ அவனை அனுமதித்‌ 
தனர்‌. 

இக்கதை உளவியல்‌ அடிப்‌ படையிலமைந்தது என்பர்‌ 

சவகர்லால்‌ ஹண்டு. 


டாக்டர்‌ 


திருச்செந்தூரில்‌ காவடிகட்டுவதற்கு இரண்டு இடங்கள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன.. ஒன்று ஊருக்கு வெளியே (மேற்கே 
தெப்பக்குளக்‌ கரையிலுள்ள முருகா கோயில்‌). இங்குக்‌ காவடி 
கட்டுபவர்‌, ஊரினை வலம்வந்து கோயிலுக்குச்‌ செல்கின்றனர்‌. 
ஏனைய இடம்‌ தூண்டுகை விநாயகர்‌ கோயில்‌, இங்குக்‌ கட்டுபவா 
முதற்‌ சுற்றாலையாகிய கிரிவீநியை வலம்வந்து இரண்டாம்‌ 
சுற்றாலையும்‌ சுற்றி சீபலி மண்டபத்தில்‌ கரவடியை இறக்கி 
வைக்கின்றனர்‌. 
காவடி கட்டும்‌ முறை 


காவடியெடுப்பவர்‌ ஆறுநாட்கள்‌ வசதிக்கேற்ப நோன்பு 
கொள்கின்றனர்‌. சிலர்‌ உண்ணா நோன்பு கொள்கின்றனர்‌, சிலர்‌ 
ஒரு நாளைக்கு ஒரு பொழுது மட்டும்‌ பச்சரிசிச்‌ சோற்றினை உண்டு 
விரதமிருப்பர்‌. பால்காவடியெடுப்பவர்‌ விரத மிருக்கும்‌ காலத்தில்‌ 
பாலினைப்பருகுவஜில்லை. ஏழாம்‌ நாள்‌ காலையில்‌ காவடியிலுள்ள 
வேலுக்குப்‌ பூசைசெய்து இரு சிறிய செபபுகளில்‌ நேர்ந்த பொருளினை 
நிரப்பிக்‌ (பால்‌, பன்னீ; சாம்பிராணி போன்றவை) காவித்துணி 
யால்‌ பொதிந்து காவடித்‌ தண்டின இருபுறங்களிலும்‌ கட்டி சங்கும்‌ 
சேகண்டியும்‌ ஓலிக்கத்தோளில்‌ தூககி வைத்துக்காவடிச்‌ சிந்துப்பாட்டுப்‌ 
(இக்காலத்தில்‌ திரைப்படப்‌ பாடல்‌ பாடப்‌ படுகின்றன.) . பாடி ஆடிக்‌ 
கொண்டே கோயிலீனுன்‌ செல்கின்றனர்‌. காவடியெடுப்பவர்‌ காவி 
வாடை அணிவர்‌. '*கரவியுடிப்பது தாங்கள்‌ அக்கடவுளின்‌ அடியார்‌ 
கள்‌ என்று தெரிவதற்காகவேயாகும்‌'* என்கிறார்‌ திரு செந்துறை 
மூத்து. (சந்த கோட்டம்‌) 


காவடி வருமாணம்‌ 
இக்கோயிலுக்குக்‌ கரவடியினால்‌ வரும்‌ வருமானம்‌ மிகக்‌ 


குறைவான அளவேயாகும. மக்சக்காவடி, சர்ப்பக்காவடிகட்குக்‌ 
கூடுதலாகக்‌ கட்டணம்‌ வசூலிக்கின்றனர்‌. 


148 


ம்‌ யால்‌ குடம்‌ 
காவடியெடுப்பவர்‌ நோன்பு கொள்வது போன்றே பால்‌ குட 


மெடுப்பவர்களும்‌ நோன்பு கொள்கின்றனர்‌. காவடி கட்டுவது 
போன்றே பால்‌ குடமும்‌ கட்டுகின றனர்‌. காவடி கட்டுமிடங்களே 
பால்‌ குடம்‌ கட்டுமிடமாகவும்‌ அமைகின்றன. காவடி போன்றே 


மேளதாளம்‌, சங்கு சேகண டி, வழிநடைச்‌ சிந்து ஆகிய ஒலிக3ளாடு 
கோயிலினுள்‌ செல்கின்றனர்‌. 

பால்‌ குடங்கள்‌ எடுப்பவரில்‌ பெரும்பாலோர்‌ உதயமார்த்‌ 
தாண்ட அபிடேகம அலது ௨௪4 கால அபிடேகத்திற்சக பால்‌ 
வழங்குகின்றனர்‌. பெரும்பாலான பாற்‌ குடங்கள்‌ இரண்டு லிட்டர்‌ 
பால்‌ கொள்ளுமளவே உள்ளன. 

தை அமாவாசை யன்று வாணிகர்கள்‌ பெருங்‌ கூட்டமாகப்‌ 
பால்‌ குடங்கள்‌ எடுக்கின்றனர்‌. 


எடுக்கக்‌ காரணாம்‌ 

பெரும்‌ பாலானவர்‌ தோய்‌ நீக்கம்‌ கருதியே பால்‌ குடம்‌ எடுஃ 
கின்றனர்‌- பலர்‌ இளம்‌ எயதில்‌ நேர்ந்ததை பல ஆணடுகள்‌ கழித்து 
திருமண நாள்‌ குறிக்கு முன்‌ முருகன்‌ கடனைச்‌ செலுத்தி விட வேண்டு 
மென எண்ணி நிறை வற்றுகின்றனர்‌. 
4 கால்‌ நடைகள்‌ அளித்தல்‌ 

ஆடுகள்‌ (வெள்ளாடு, செம்மறியாடு) , பசுக்கள்‌, எருமைகள்‌, 
மான்‌, குதிரை, யானை ஆகியவற்றைக்‌ காணிககையாகச்‌ செலுத்து 
கின்றனர்‌. 
யறுனைகண்‌ அளித்தல்‌ 

சேவல்‌, மயில ஆகிய பறவைகள்‌ காணிக்கையாக வருகின்‌ 
றன. நோயிலிருந்து முருகன்‌ காத்ததால்‌ வழங்குவதாகப்‌ பெரும்‌ 
பாலோர்‌ கூறினர்‌. திரு விழாக்‌ காலத்தும்‌ மாதக்‌ கடைசி வெள்ளிக்‌ 
கிழமைகளிலும்‌ ஏராளமான சேவல்கள்‌ காணிக்கையாக வருகின்றன. 


வருமானம்‌ 

விழா முடித்தவுடன்‌ மறுநாளிலே பந்தல்‌ மண்டப முகப்பில்‌ 
ஏலம்‌ கூறி விற்கினறனர்‌. 'கி,பி. 1978 ஆம ஆண்டிற்கு முன்‌ மாடு 
களை ஏலத்தில்‌ வாங்கியவர்கள்‌ கேரளாவிற்கு (இறைச்சிக்காக) 
அனுப்பி வந்தனர்‌, காஞ்சிப்‌ பெரியவர்‌ வேண்டுகோளுக்கிணங்கப்‌ 
பசுக்களை வாங்குபவர்‌ (வளர்ப்பதற்காக வாங்குவதாகத்‌) தாசில்தாரி 
டம்‌ சானறிதழ்‌ பெற்று வந்து ஏலம்‌ கேட்டு வாங்க வேண்டுமெனத்‌ 
தேவதானம்‌ விதி வகுத்துளளது 


1கீக்‌ 


8 உண்டியல்‌ 


உண்டியலில்‌ நாணயங்களாகவே பெரும்பாலோர்‌ காணிக்கை 
செலுத்துகின்‌ றனர்‌. நோயுற்றோர்‌ நோயுற்ற உடலுறுப்பைப்‌ 
போன்று வெள்ளியிலும்‌ தங்கத்திலும்‌ செய்து செலுத்துகின்றனர்‌. 
வெள்ளி மீனகள்‌ (மீன்‌ பிடிக்கச்‌ செல்வோரிடுவன) வெள்ளிக்‌ கப்பல்‌ 
கள்‌ (புதிதாகப்‌ படகு கட்டியவர்‌ கடலில்‌ விடுமுன்‌) செலுத்து 
கின்றனர்‌. மூக்குத்தி, கம்மல்‌, வளையல்‌, காதணி, தாலி ஆகிய 
வையும்‌ போடப்படுகின்றன. 
வெள்ளி வேல்கள்‌ ஏராளமாக உண்டியலில்‌ போடப்படு 
கின்றன நோய்‌ நீங்கவும்‌ குடும்பம்‌ செழிக்கவுமே இவ்வாறு உண்டி 
யலில்‌ காணிக்கை செலுத்துகின்‌ றனர்‌. 
6 விளை பொருட்கண்‌ அணித்தல்‌ 
சண்முக விலாச மண்டபத்தில்‌ நாள்‌ தோறும்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
வயலில்‌ விளைந்த நெல்‌, நவதானியங்கள்‌, தேங்காய்‌, புளி, பருத்தி, 
பழவகைகள்‌, காய்‌ வகைகளையும்‌ தாங்கள்‌ அறுவடை செய்து 
பலனை அனுபவிக்கு முன்‌ காணிக்கையாகச்‌ செலுத்துகின்றனர்‌ . 
இவ்வாறு செலுத்தப்படும்‌ பொருட்களைச்‌ சண்முக விலாசத்‌ 
திலேயே இரவில்‌ ஏலம்‌ விடுகின்றனர்‌. 
1 பணவிடை (money order) 
மாதத்தின்‌ அனைத்து நாட்களிலும்‌ பணவிடைகள்‌ வருகின்றன 
இதற்காகத்‌ தனி எழுத்தர்‌ பதிவேடுகளில்‌ நாணய மதிப்பு வாரியா 
கப்‌ பதிந்து வருகிறார்‌. மாதத்தின்‌ முதல்‌ வாரத்தில்‌ ஊதியம்‌ 
பெற்றவுடன்‌ ஒரு ரூபா அனுப்புபவர்‌ எண்ணிக்கை மிகுதியாக 
உள்ளது. ்‌ 
8 துலர பாரம்‌ 
காணிக்கையாக நேர்ந்தவர்‌ தன்‌ உடலின்‌ எடைக்கு எடை. ' 
வெல்லம்‌, பழம்‌, நாணயங்கள்‌ முதலியவற்றைக்‌ காணிக்கை செலுத்து 
வது ““துலா பாரம்‌'” எனப்படும்‌. ஓராண்டில்‌ அரிதாக இது நிகழ்‌ 
கிறது. குருவாயூரில்‌ தாள்‌ வழிபாட்டில்‌ இவ்வாறு செலுத்துவோர்‌ 
தொகை மிகுதி. இங்கும்‌ நிறுப்பதற்குரிய தராசினை ஓரிடத்தில்‌ 
நிலையாக வைத்தால்‌ இத்தகைய காணிக்கை பெருக வாய்ப்பு 
உண்டு. 
9 சோறு வழுங்கேதல்‌ 
வயிற்றுவலி போன்ற நோயிலிருந்து விடுதலை கிடைத்தால்‌ 
இக்கோயிலில்‌ விற்கப்படும்‌ சோற்றுக்‌ கட்டிகளில்‌ குறிப்பிட்ட 
அளவு கட்டிகள்‌ விலைக்கு வரங்கி ஏழைகட்கு அன்னதானமாக 


145 


வழங்குகின்றனர்‌. சிலர்‌ குறிப்ப என்னி$ யுடைய துறவி 
களுக்கு இலைபிட்டு ௮78, காய்‌ ரி, தந்நிறண ப உடக்‌ ன்றனர்‌. 
இதைப்‌ பெறுவதற்காகக்‌ காவியுடையில்‌ திரியும்‌ பண்டாரங்கள்‌ 
பரதேசிகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக இங்கு உள்ளனர்‌. 
10 பிறுவாகை 
ஒலிப்பதிவுக்‌ கருவிகள்‌ (7809 Recorder) காணிக்கையாக 
வருவதுண்டு. தொழிற்‌ சாலைகளின்‌ பங்குகள்‌ (88௨ 
அளிக்கப்படுவதுண்டு. லாட்டரிச்‌ சீட்டுகள்‌ கொடுக்கப்படுவ 
துண்டு. திருப்பணி உண்டியலில்‌ வைரக்கற்கள்‌, முத்துக்‌ 
கள்‌ முதலியனவும்‌ விழுவதுண்டு. மரத்‌ தடிகளைக்‌ 
காணிக்கையாகச்‌ சில மரக்கடைக்காரர்‌ கொடுக்கின்றனர்‌. 
ஒரு தடவை 2500 செங்கல்கள்‌ வந்தன. 
இதிலிருந்து மக்கள்‌ தங்கள்‌ தொழில்‌ விருத்டிக்காகத்‌ தாங்கள்‌ 
விரும்பும்‌ பொருட்களை? பல்லாம்‌ வழங்குவதையறிகிறோம்‌. இத்‌ 
திருக்கோயில்‌ விசேஷங்களின்‌ நாட்குறிப்பிலிருந்து அறியலாகும்‌ 
காணிக்கைகள்‌ வருமாறு. 
காதுகுத்துக்‌ கட்டணம்‌ 2 காசிகங்கை அபிடேகம்‌ 
பாக்கு வைத்தல்‌. 
திருமணம்‌, பூணூல்‌ திருமணம்‌, சஷ்டியப்த பூர்த்தி, சதா 
பிடேகம்‌ ஆகியவை நடத்த அனுமதிக்‌ கட்டணம்‌. 

5 பன்னீர்ப்‌ பாட்டில்‌ : தேவதானமே பன்னீர்‌ தயாரிக்கிறது. 
இதற்காக ரோஜாச்‌ செடிகள்‌ கோயில்‌ நந்த வனங்களில்‌ 
வளர்க்கப்படுகின்றன . 

6 புத்தகம்வழங்கல்‌- கந்தர்‌ சஷ்டிக்‌ கவசம்‌, கந்தர்‌ கலிவெண்பா 
முதலிய நூல்களைத்‌ தங்கள்‌ செலவில்‌ அச்சிட்டு இலவசமாக 
வழங்கு தற்காகத்‌ தேவதானத்திடம்‌ ஒப்படைக்கின்றனர்‌. 

7 நகைக்‌ கண்காணிப்பாளர்‌ கூறிய செய்தியாவது: 
*“வெள்ளியினாலும்‌ வேறு உலோகங்களாலும்‌ செய்யப்பட்ட 
விளக்குகள்‌ மற்றும்‌ பாத்திரங்கள்‌ காணிக்கையாக வருகின்‌ 
றன. பெரும்பாலோர்‌ பாத்திரங்களில்‌ தம்‌ பெயரைக்‌ குப்‌ 
பீடுகின்றனர்‌. 1979-ஆம்‌ ஆண்டில்‌ ஒரு நிறுவனத்தினர்‌ 
ரூ. 95,000 பெறுமானமுள்ள வெள்ளிப்‌ பாத்திரங்களை 
வழங்கினர்‌. அணிகலன்கள்‌ அரிதாக வழங்கப்படுகின்றன. 

பாத்திரங்கள்‌ காணிக்கையில்‌ கி.பி. 1803 இல்‌ திருநெல்வேலிக்‌ 
கலெக்டராயிருந்த எஸ்‌. ஆர்‌. லூசிங்டன்‌ கொடுத்த வெள்ளிக்‌ 
குடத்தை இன்னும்‌ பேணி வருகின்றனர்‌. பழுது பட்ட பொருட்‌ 


146 


களை அதன்‌ அருமை கருதி உருக்கரமலிருந்தால்‌ நல்லது. தங்க 
மமீல்‌, வெள்ளிக்குடம்‌ போன்ற பொருட்களைக்‌ காட்சியில்‌ வைத்‌ 
தால்‌ இன்னும்‌ ஏராளமான மக்கள்‌ காணிக்கை கொடுபபர்‌. 


மாவீனக்கு எடுத்தல்‌: 


தேனையும்‌ திசனைமசவினையும்‌ பிசைந்து உருண்டையாக்கி 
மேலே குழியாக்கி நெய்ஊற்றி பஞ்சுத்‌ திரியிட்டுக்‌ கொளுத்தி வைக்‌ 
கின்றனர்‌. தங்கக்‌ கொடிமரத்தருகே இத்தகைய மாவி௱க்குக்‌ 
காணிக்கை எடுப்பவரைக காணலாம்‌- நோயுற்ற உறுப்பின்‌ 
மேலே இத்தகைய மாவிளக்கினை (இலையில்‌) வலைந்து இர கை 
களால்‌ தாங்கிக்‌ கொள்கின்றனர்‌. நோய்‌ நீக்கம்‌ கருதியே 
இவ்வாறு செய்கின்றனர்‌. 


மானை வழங்குதல்‌ £ 

கி. பி. 1969 இல்‌ தண்டுப்பத்து திரு. 14, ஐயாசாமி நாடார்‌ 
பெண்‌ யானை வழங்கினார்‌. 
தர்‌ வழங்குதல்‌ : 


ஆவணி, மாசித்திருவிழாக்‌ காலத்தில்‌ 10ஆம்‌ திருநாளன்று 
தேரோட்டம்‌ நீசழும்‌. இல்வூரீஓு௪ எ தேர்சல க்‌ காயாபொழி ஆதித்த 
நாடர்கள்‌ வழங்கினர்‌, £“யார்‌ வந்தால்‌ தேரோடும்‌? ஆதித்த நாடர்‌ 
வந்தால்‌ தேரோடும்‌”' என்ற பழமொழியும இதனால்‌ எழுததது. 


அபிடேகக்‌ காணிக்கை : 


நாள்தோறும்‌ அபிடேகத்திற்குப்‌ பாலும்‌ பன்னீரும்‌ கொடுப்ப 
வர்‌ உளர்‌. காரைக்குடி SLN சாத்தப்பச்‌ செட்டியாரும்‌ L M R M 
மீனாட்சி சுந்தரம்‌ செட்டியாரும்‌ இவ்வாறு வழங்குகின்றனர்‌. 
வண்ணப்படங்கள்‌ வழங்குதல்‌ 

சிவகாசி லவ்லி ஆப்செட்‌ அச்சகத்தரர்‌ பல்லாயிரக்கணக்கான 
ரூபா பெறும்‌ மூலவர்‌, சண்முகர்‌, செயந்தி நாதர்‌, கோபுரம்‌ கடற்கரைக்‌ 
காட்சி வண்ணப்படங்களைக்‌ காணிக்கையாக வழங்கியமை குறிப்பிடத்‌ 
தக்கது. 


147 


ஓ ௪ *. 
ஒன்பதாம்‌ இயல்‌ 
வழிபாடு தடைப்பட்ட ஆண்டுகள்‌ 
இக்கோயிலில்‌ கி.பி. 1649 ஆம்‌ ஆண்டிலிருந்து கி பி. 1651 
ஆம்‌ ஆண்டு வரை நாள்‌ வழிபாடும்‌ நிரு பிழாக்களும்‌ இல்லாமல்‌ 
போயின. இந்‌ காலத்தைப்‌ பற்றித்‌ தலபுராணம்‌ பாடிய வென்றி 
மாலைக்‌ கவிராயர்‌ பாடியுள்ள பாடலின்‌ அடிகள்‌ வருமாறு: 
“சந்‌ நிரனில்லாத வானம்‌ போலவும்‌, சைவ நெறியில்லா 
வைபகம்‌ போலவும்‌, ஜஐந்தருவுடைய இந்திரனில்லாத 
அண்டர்பதி போலவும்‌...”” 
மேற்கண்ட பாடசில்‌ தோயிமில்‌ திநஙுருவங்ஈன்‌ இல்லாமலிநந்த 
நிலையைக்‌ குறிப்பிடுகிறார்‌ . 
வழிபாடு சடைய்படக காரணம்‌: 
உலாந்தர்‌ எனப்படும்‌ டச்சுக்காரர்‌ இக்கோயிலின்‌ சிலை 
களைக்‌ கி.பி, 1649 ஆம்‌ ஆண்டு கவர்ந்து சென்றனர்‌. கி.பி. 1651 
ஆம்‌ ஆண்டு சிலைகளை மீண்டும்‌ பெற்றதால்‌ வழிபாடு மீண்டும்‌ 
தொடங்கியது . 
நிகழ்சி பற்றிக்‌ கூறும்‌ நூரல்கண்‌: 
அத்‌ நிகழ்ச்சி பற்றிப்‌ பல நூல்கள்‌ குறிப்பிட்டாலும்‌ குறிப்‌ 
பிடத்தக்க ஆறு நூலகள்‌ மட்டும்‌ ஈண்டு எடுததுக்‌ கொள்ள பபறு 
கின்றன. அந்நூலகளின்‌ பெயர்களாவன: 
1, திருநெல்வேலிக்‌ கொட்டு 
ழிருச்செந்தூர்‌ (திரு. தொ. மு பாஸ்ஈரத்‌ 
தொணடைமான) 
3. திருச்செந்தூர்‌ வள்ளி மணாளன்‌ கோயில வரலாறு 
(திரு. ச. முத்துச்குமாரசாமி)) 
4. செந்திலாண்டவன்‌ மகிமை (திரு. 7. (1. விவேகானந்தம்‌) 
5. திருச்செந்தூர்க்‌ கோயிலும்‌ செந்திக்‌ காத்தான்‌ செட்டி 
குடும்ப வரலாறும்‌. (குலசேகரன்பட்டின ஏடு) 
6. ௧. ௮. நீலகண்ட சாத்திரியின்‌ கட்டுரை (கலைமகள்‌ 
தொகுதி 16) 
சிலைகளைக்‌ கவர்ந்து சென்ற செய்திகள்‌ “அ?” பிரிவிலும்‌ மீட்டுக்‌ 
கொண்டு வந்த செய்திகள்‌ * “ஆ?” பிரிவிலும்‌ ஆராயப்படுகின்‌ றன. 


148 


௮. பிரிவு 


சிலைகளைக்‌ கவர்ந்து சென்ற செய்திகள்‌: 
1 திருநெல்வேலிக்‌ கெட்௫. கூறும்‌ செய்தி 


கி,பி. 1919 இல்‌ வெளியான செசட்டு இதழில்‌ கீழ்க்காணும்‌ 
செய்தி காணப்படுகிறது . 


“முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்‌ கடற்‌ கொள்ளைக்‌ காரரான 
உசிலம்‌ படையினர்‌ தீருச்செந்தூரில்‌ தங்கிக்‌ கேரவிலின்‌ 
சிலையைத்‌ தங்கத்தால்‌ செய்யப்பட்டதெனக்‌ கருதி கவர்ந்து 
சென்றனர்‌. உசிலம்படை என்பது பொருள்‌ விளங்காத 
சொல்‌. கதை கூறுபவர்‌ இக்சொல்லால்‌ முகமதியரையும்‌ 
பிரெஞ்சுக்‌ காரரையும்‌ குறிபபிடுகின்றனர்‌. கி, பி, 1785 
இல்‌ பெர்லினில்‌ வெளியிடப்பட்ட ”இந்தியாவின்‌ நிலநூல்‌ 
வரலாறு” என்னும்‌ நூலின ஆசிரியர்‌ எம. ரென்னல்‌ என்பார்‌ 
திருச்செந்தூரில்‌ வழி வழியாகக்‌ கூறப்படும்‌ கதையைப்‌ 
போன்று எழுதியுள்ளார்‌: இதைத்‌ தாம்‌ ஒரு டச்சு மாலுமி 
யிடமிருந்து அறிந்ததாகக்‌ கூறுகிறார்‌. அம்மாலுமி, கி பி. 
1648 இல டச்சுககாரர்‌ திருச்செந்தூர்‌ கோயிலில்‌ தங்கி 
அக்கோயிலை அழிக்க முழு முச்சுடன்‌ முயன்றதாகவும்‌, முழு 
முயற்சியில்‌ ஓரளஃவ வென்றதாகவும்‌ கூறியுள்ளார்‌. சிலை 
கவரப்‌ பட்டதை அவர்கள்‌ வெற்றியின்‌ ஒரு பகுதியாகக்‌ 
கொள்ளலாம்‌. 

2 திருச்செந்தூர்‌ 


திருச்செந்தூர்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ எழுதிய திரு ஜே.எம்‌. 
சோமசுந்தரம்‌ தம்‌ முதற்‌ பதிப்பு நூலில்‌ திருநெல்வேலிக்கெசட்டு 
கூறிய செய்தியை அப்படியே எடுத்தாண்டுள்ளார்‌. 
ரென்னல்‌ இவ்விடத்தைத்‌ தூத்துக்குடி என்று அழைத்‌ 
தாலும்‌ வரைபடங்களிலிருந்து இவ்விடம்‌ திருச்செந்தூரே 
என்பது புலனாகிறது?” 
என்றும்‌ குறிப்பிட்டூள்ளார்‌. இரண்டாம்‌ பதிப்பில்‌ க. ௮. நீலகண்ட 
சாத்திரி எழுதிய செய்திகட்கு முதலிடம்‌ கொடுத்து கெசட்டு கூறும்‌ 
செய்திக்கு இரண்டாமிடம்‌ கொடுத்துள்ளார்‌. 
ம திருச்செந்தூர்‌ வ. ம. கோ. வரலாறூ 


இவரும்‌ வழி வழியாகக்‌ கூறப்படும்‌ கதையையே எழுதி 
யுள்ளார்‌. “ஆறுமுகப்‌ பெருமானது திருவுருவம்‌ அவர்களது 
உள்ளத்தைக்‌ கவர்ந்து வீட்டதால்‌, அவ்வுருவத்துக்குத்‌ தீங்கு 


149 


ஒன்றும்‌ இழையாதபடி தங்கள்‌ மரக்கலத்தில்‌ ஏற்றிக்‌ கொண்டு 
புறப்பட்டனர்‌” என்கிறார்‌. அனைத்துச்‌ சிலைகளையும்‌ கவர்ந்த 
தாகக்‌ கூறவிஉலை. 

4 செந்திலாண்ட வாண ராறகிமை 


இந்நூலின்‌ ஆசிரியர்‌ திரு டி.எச்‌, விவேகானந்தம்‌ வழி வழிக்‌ 
கதையையே எழுதியுள்ளார்‌. ஆறுமுக நயினார்‌ திருவுருவத்தை 
வடக்கயிற்றில்‌ கடடிக்‌ கடலினுள்‌ இறக்கினர்‌. மழை நின்றது. 
புயல்‌ மட்டுப்பட்டது. ஆறுமுக நயினாரை எடுக்க முயன்றனர்‌. 
நகர்ந்தபாடில்லை. வடக்கயிற்றை அறுத்துவிட்டுப்‌ போய்‌ விட்டனர்‌ 
என்கிறார்‌. 
5 தி. கோ செ.செ.கு. வ 

திருச்செந்தூர்க்‌ கோயிலும்‌ செந்திக்‌ காத்தான்‌ செட்டிக்‌ 
குடும்ப வரலாறும்‌ என்னும்‌ ஏட்டின்‌ ஆசிரியர்‌ கூறும்‌ செய்தி 
மாவது: 

£4660 சீவசங்க வருடம்‌ (கி. பி. 1760 - இந்நூலில்‌ குறிப்‌ 
பிடப்‌ படும்‌ ஆண்டுகள்‌ தவறானவை என்பதை நூலின்‌ முன்னுரை 
யால்‌ அறியலாம) நவாப்‌ கஜினிமுகமது டச்சுப்‌ பாய்க்கப்பல்‌ மூலம்‌ 
வந்து ஐம்பொன்னால்‌ செய்யப்பட்ட ஆறுமுக நயினாரைக்‌ கொள்ளை 
அடித்துப்‌ பாய்க்‌ கப்பலில்‌ சென்றான்‌.” ” 

பாய்மரம்‌ ஒடிந்ததால்‌ படிமத்தைக்‌ கடலில்‌ போட்டதாகக்‌ 
கூறுகிறார்‌. 
6 ௯. அ. நீலகண்ட சாத்திரி 

* “திருமலை நாயக்கரும்‌ ஐரோப்பியரும்‌*” என்ற தலைப்பில்‌ 
கலை மகளில்‌ எழுதிய கட்டுரையில்‌ கூறுவதாவது: 

கி, பி, 1645 இல்‌ உலாந்தர்‌ காயல்‌ பட்டினத்தில்‌ 

தங்கினர்‌. பரங்கியர்‌ (போர்ச்சு கீசியர்‌) உலாந்தர்‌ தோணி 

களைப்‌ பிடித்துச்‌ சரக்குகளை அபகரித்தனர்‌. நாயக்கரும்‌ 

உலாந்தர்களைக்‌ காயல்‌ பட்டினத்தினின்றும்‌ ஒழித்து விடும்‌ 

படி கட்டளையிட்டார்‌. கி.பி. 1648 ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ 

மீ” இலங்கைக்கு ஓடினர்‌. 

கி.பி, 1649 பிப்ரவரியில்‌ 496 ஐரோப்பியர்‌ 180 சிங்‌ 

களவரோடு 6 ஆம்‌ தேதி மணப்பாரின்‌ (மணப்பாடு இவ்வூரி 

லிருந்து பத்துக்கல்‌ தொலைவிலுள்ளது) எதிரில்‌ வந்தனர்‌. 

8 ஆம்‌ தேதி புறப்பட்டு வீராம்‌ பட்டினத்திற்கும்‌ (இக்‌ 

கோயிலிலீருந்து கடற்கரையீல்‌ ஒரு கல்‌ தொலைவிலுள்ளது) 


150 


திருச்செந்தூருக்கு।ண இடையே இறங்கினர்‌. 20 ஆம்‌ ௨ 
திருச்செநதூர்க்‌ கோயிலில்‌ தங்கினர்‌. 92 ஆம்‌ உ நாயக்‌ 
கர்‌ சார்பாகக்‌ காயல்‌ பட்டினத்து மனிதர்‌ வந்து கோயிலை 
விஃடுக காலி செய்ய வேண்டினர்‌. ஊரிலுள்ள ஜனங்கள்‌ 
4 யானை 50,60 குதிரை 500 ஆட்களோடு 22௨ கண 
டையிட்டனர்‌. நாயக்கர்‌ பட்டாளத்தில்‌ சுமார்‌ 800 பேர்‌ 
பாய்ந்தனர்‌. உலாந்தர்‌ படைகளில்‌ மூன்று (சிங்களவர்‌) 
பேர்‌ பட்டனர்‌... 28 ஆம்‌ ௨ இலங்கை திரும்ப எண்‌ 
ணீனர்‌. மார்ச்‌ 1 இல நாயக்கர்‌ நஷ்ட ஈடு செய்தவுடன்‌ 
கோயிலை ஒரு பங்கமுமின்‌ நித்‌ திருபபக்‌ கொடுப்பதாகவும்‌ 
எழுதினார்‌ (டச்சுக்‌ கவர்னா) புறப்படும்‌ போது கற்சிலையான 
மூலவிககிரக முட்படக்‌ கோயிலிலுள்ள விக்கிரகங்கள்‌ எல்லா 
வற்றையுப தமக்குச்‌ சோ வேண்டிய பணத்திற்குப்‌ பணய 
மாகத்‌ தம்முடன்‌ கப்பலில்‌ எடுத்துச்‌ சென்றார்‌. 
(ஆ) சிலைகளை மீட்டல்‌ 
சிலை மீட்ட செய்தி பற்றி இக்கோயிலில்‌ கல்‌ வெட்டொன்று 
காணப்படுகிறது. 
1. திருநெல்வோலிக்‌ கெசட்இ 
இப்பகுதியை யாண்ட நாயக்கரின்‌ பிரதிநிதியான வடமலை 
யப்ப பிள்ளையன்‌ கடவுள்‌ தம்‌ கனவில்‌ கூறிய படி கடலில்‌ சென்று 
சிலையை மீட்டினார்‌. இந்நிகச்சியை நிஃ எவுபடுதத வடமலையப்பா 
மண்டபம்‌ கட்டித்‌ திரு விழாக்‌ காலத்துச்‌ சண்முகரை எழுந்தருளச்‌ 
செய்தார்‌. 
2. திருச்‌ செந்தூர்‌ 
ஜே. எம்‌. சோம சுந்தரம்‌ சிலை மீட்ட சேய்தி பற்றி முதற்‌ 
பதிப்பில்‌ திருநெல்வேலக்‌ கெசட்டு கூறும்‌ செய்தியையும்‌, இரண்‌ 
டாம்‌ பதிப்பில்‌ ௧. அ. நீலகண்ட சாத்திரி கூறும்‌ செய்திகளையும்‌ 
கூறியுள்ளார்‌. எனவே இவர்‌ கனவுச்‌ செய்தியை விட வரலாற்றுச்‌ 
செய்திக்குச்‌ சிறப்பிடம்‌ கொடுத்துள்ளாரென அறியலாம்‌, 
ம்‌, தி. வ. கோவ 
திருச்செந்தூர்‌ வள்ளி மணாளன்‌ கோயில்‌ வரலாற்று ஆசிரியர்‌ 
௪. முத்துக்‌ குமாரசாமி கூறும்‌ செய்தியின்‌ சாரம்‌ வருமாறு; 
**வடமலையப்ப பிள்ளையன்‌ குறுக்குத்‌ துறைக்‌ கற்பாறையில்‌ 
மூலவர்‌ சிலையைச்‌ செதுக்க ஏற்பாடு செய்தார்‌. ஆறுமுக 
தயினார்‌ (சண்முகர்‌) படிமத்தையும்‌ செய்தார்‌. (இப்படிமம்‌ 
இப்போது பரளையங்கோட்டைத்‌ திரிபுராந்தீசவரர்‌ கோயி 


151 


லில்‌ உள்ளது). பிள்ளையன்‌ கனவில்‌ ஆறுமுகப்‌ பெருமான்‌ 
காட்சி தந்தார்‌. அவர்‌ கூறிய படி சிலையை எடுத்தார்‌. 
முதலில்‌ நடராசர்‌ படிமமும பின்னர்‌ ஆறுமுக நயினார்‌ 
படிமமும்‌ அகப்பட்டன. 

4. செந்திலாண்டவண்‌ மகிமை 


௪. முத்துக்‌ குமார சாமி கூறியவாறே கதை எழுதியுள்ளார்‌. 
““ஏழாம்‌ திரு விழா முதற்‌ காட்சிக (சிவப்புச்‌ சாத்தி) கோலத்தில்‌ 
முன்‌ புறம்‌ முருகனாகவும்‌ பின புறம்‌ தடராசராகவும்‌ தோன்றுவது 
கடலிலிருந்து எடுக்கப்பட்ட சம்பவத்தை விளக்குகிறது. ** 
என்கிறார்‌. 

5. தி.கோ.செ.௪. சூ. வ. 

இத்நூலில்‌ கூறப்பட்ட செய்திகள்‌ எல்லாம்‌ குலசேகரன்‌ பட்‌ 
டினம்‌ செந்திக்‌ காத்தான்‌ செட்டியைச்‌ சிறப்பிப்பதாகவேயுள்ளன. 
திருவிதாங்கூர்‌ மகாராசா ஆறுமுக நயினார்‌ விக்கிரகம்‌ வடித்துக்‌ 
கொடுத்ததாகவும்‌, அதை வண்டியிலேற்றிக்‌ கொண்டு குறுக்குத்‌ 
துறைக்கு வந்தவுடன்‌ அச்சு முறிந்து விட்டதாகவும்‌, சபதி (படிமம்‌ 
வார்த்தவர்‌)க்கு அருள்‌ வந்து முருகன்‌ தான்‌ 16 ஆம்‌ கம்பத்தின்‌ 
(வதனாரம்பம்‌) எதிராகக்‌ காத வழி தூரத்தில்‌ உள்ளதாகவும்‌, 
ஆலந்தலைப்‌ பிச்சைப்பர்னாந்தையும்‌ ஆதித்த நாடரையும்‌ அழைத்துப்‌ 
போய்‌ எடுக்குமாறு கூறியதாகவும்‌ குறிப்பிடுகிறது. அவ்வாறே 
ஆலந்தலைப்பிச்சைப்‌ பர்னாந்தும்‌ ஆதித்த நாடரும்‌ சென்று கடலில்‌ 
கண்டெடுத்தனர்‌ என்கிறார்‌ இந்நூலின்‌ ஆசிரியர்‌. “£4962 ல்‌ சீவ 
சங்க வருடம்‌ (கி. பி. 1762) வைகாசி மாதம்‌ மூல நட்சத்திரத்தில்‌ 
ஆறுமுக நயினாரையும்‌ புதுச்சேரி (நள்ளாறு) நடராசரையும்‌ பிர 
திஷ்டை செய்தனர்‌” என்கிறார்‌. இவர்‌ குறிப்பிடும்‌ நாளில்‌ இக்‌ 
கோயிலில்‌ சிறப்பு விழா இல்லை, தை மாதமே புனர்‌ பூச நாளில்‌ 
விழா நடை பெறுகிறது. 

6. ௧. அ. நீலகண்ட சக்‌ நிமி 

“கி, பி, 1650 பிப்ரவரி.பில்‌ வடமலையப்ப பிள்ளையன்‌ 
உலாந்தரிடமிருந்து விக்கிரகங்களைத்‌ திருமப வாங்கி வர 
நான்கு மனிதரை இலங்கையிலுள்ள காலி என்னும்‌ ஊருக்கு 
அனுப்பும்‌ படியாய்க்‌ காயல்‌ பட்டணத்து அதிகாரியான 
நாராயண முதலியாருக்கு உத்தரவு அனுப்பினார்‌. உலாந்தர்‌ 
இலட்சம்‌ ரீல்‌ (பணம்‌) கேட்டனர்‌. பின்னர்‌ அகப்பட்ட 
விலைக்கு விற்று விட்டு வியாபாரம்‌ தொடங்கினர்‌. 

“தி, பி, 1651 ஜனவரி மீ” கடைசியில்‌ விக்கிரகங்களை 

உலாந்தர்‌ காயல்பட்டினத்திற்கு அனுப்பீத்‌ திருச்செந்தூர்க்‌ 


152 


கோயிலுக்கு மறுபடியும்‌ கொண்டு சேர்த்தார்கள்‌. திருச்‌ 
செந்தூர்ச்‌ சாசனம கூறும்‌ கி, பி, 1653 கும்பாபிடேகத்‌ 
தேதியைக்‌ குறிப்பது போலும்‌. 
உலாந்தர்‌ விக்கிரகங்களைக்‌ கொண்டு போகும்‌ போது 
புயற்‌ காற்றால்‌ அவை கடலில்‌ மூழ்கினவென்றும்‌ அவை 
கிடக்குமிடத்தை முருகன, கனவில்‌ வடமலையப்ப பிள்ளை 
யனுக்குக்‌ கூறியதன்‌ பேரில்‌ அவர்‌ போய்‌ அவைகளை 
மீட்டாரென்றும்‌ உள்ள கதைகளைப்‌ பார்த்தால்‌ நம்‌ நாட்டுச்‌ 
சரித்திரத்திற்கும்‌ புராணங்களுக்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ 
ஒருவாறு விளங்கும்‌.” 
வழி வழிக்‌ கதை 
உலாந்தர்‌ திருநள்ளாற்று நடராசர்‌ சிலையையும்‌ ஆறுமுக 
நயினார்‌ சிலையையும்‌ கொள்ளையிட்டுக்‌ கப்பலில்‌ வைத்துக்‌ கொண்டு 
புறப்பட்டனர்‌. காததூரம்‌ கப்பல்‌ போனதும்‌ புயலும்‌ மழையும்‌ 
உண்டாயின. சிலைகளால்‌ வந்தவினை எனக்கருதி முதலில்‌ நடராசர்‌ 
, சிலையைக்‌ கடலில்‌ வீசினர்‌. அப்படியும்‌ புயல்‌ நிற்கவில்லை. ஆறு 
முகதயினார்‌ சிலையையும்‌ வீசியவுடன்‌ நின்றது. அக்காலத்தில்‌ வட 
மலையப்பபிள்ளையன்‌ செந்கிலாண்டவனிடம்‌ பல்‌,தியுடையவராயிருந்‌ 
தார்‌. ஆறுமுக நயினார்‌ ஓரிரவு பிள்ளையன்‌ கனவில்‌ தோன்றினார்‌ 
தாம்‌ கடலில்‌ கிடப்பதாகக்‌ கூறினார்‌. வதனாரம்ப தீர்த்தத்திற்கு 
நேராகக்‌ காத தூரம்‌ வந்தால்‌ தாம்‌ கிடக்கும்‌ இடத்தில்‌ எலுமிச்சம்‌ 
பழம்‌ மிதக்கும்‌. வானில்‌ இரட்டைக்கருடன்‌ வட்டமிடும்‌ எனறும்‌ 
கூறினார்‌. 'அவர்‌ கூறியவாறு பிள்ளையன்‌ வள்ளத்தில்‌ சென்று 
பார்க்க மேற்கணட அடையாளங்கள்‌ உள்ள இடத்தில்‌ குதித்தார்‌ 
முதலில்‌ நடராசர்‌ சிலை அகப்பட்டது. மீண்டும்‌ மூழ்கிய போது 
ஆறுமுக நயினார்‌ (சண்முகர்‌) சிலை அகப்பட்டது. 
சில முடிவுகள்‌ :- ்‌ 

1. உலாந்தர்கட்குச்‌ சிலைகளைக்‌ கெரள்ளையிடுவதில்‌ முகமதி 
யர்‌ உதவி செய்திருக்கலாம்‌. 

2. சண்முகர்‌ சிலையில்‌ கடலில்‌ கிடந்ததற்கான அடையாளம்‌ 
(உப்பு நீரால்‌ அரிக்கப்பட்ட புள்ளிகள்‌) இருப்பதால்‌ அதை 
மட்டும்‌ கடலில்‌ எறிந்து விட்டு ஏனைய சிலைகளை இலங்‌ 
கைக்குக்‌ கொண்டு சென்றிருக்கலாம்‌ . 

3. கல்‌ வெட்டில்‌ (காணப்படும்‌ ஆண்டு-- கி. பி, 1658 _- 
குடமுழுக்கு நிகழ்த்திய ஆண்டைக்‌ குறிப்பிடலாம்‌. 

4. மூலவர்‌ சிலை கற்சிலையாதலின்‌ அதனை உடைத்திருக்‌ 
கலசம்‌. 


153 


பத்தரமியல்‌ 


குறிஞ்சிக்‌ கடவுள்‌ கடற்கரையில்‌ அமர்வானேன்‌? 

“சேயோன்‌ மேய மைவரை உலகம்‌” என்பது தொல்காப்பியம்‌ 
குறிஞ்சிக்‌ கடவுளான முருகன்‌ இங்குக்‌ கடற்கரையில்‌ அமர்ந்‌ 
துளளார்‌. பாயில குறிஞ்சிப்‌ பறவை. மயிலின்‌ நீல நிறம்‌ காணப்படு 
வதால்‌ நீலக்‌ கடலில்‌ எழு பால சூரியனாக முருகனை நினைக்கும்‌ 
தன்மை நக்கீரர்‌ காலத்திலேயே வந்து விட்டது. 

“உலகம்‌ ௨.வப்ப வலனேர்பு திரிதரு 

பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண்‌ டாங்கு”"” 
என்கிறார்‌ நக்கீரர்‌. 

பரணா பாடலில்‌ திருச்செந்தூர்‌, மருதமும்‌ குறிஞ்சியும்‌ மயங்‌ 
கிய ஊர்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. ““வயலுழவரின்‌ ஓசைக்கு 
அஞ்சிப்‌ பறந்த மயில்‌, அலையருகே தெய்வம்‌ பொலியும்‌ குன்றினி 
டத்தே வந்து தங்கியது” ” என்பதால்‌ ௪௪௧ காலத்திலேயே கடற்கரை 
யில்‌ தெய்வமாகிய முருகன்‌ விளங்கும்‌ குன்று இருந்தமை புலனாகும்‌. 
இதைச்‌ சந்தனா மலை (கந்த மாதன பர்வதம்‌) என்பர்‌. 

கடற்கரையில்‌ முருகனை அமைத்ததற்குப்‌ பிரட்டு குளோதி 
கூறுவதாவது: 

“இப்பகுதி அடிக்கடி கடல்‌ கோளுக்கு 
இலக்காகி யிருக்கும்‌. அதைத்‌ தடுக்கும்‌ 
சக்தியுடையஉன்‌ பாலனாகிய முருகனே 
(சிவனுக்கு வயதாகிவிட்டது) எனக்‌ 
கருதி யிருக்கலாம்‌. '” 
சடலுக்கு அஞ்சியே கங்கைப்பூசை இங்கு நடைபெறுகிறது என்றார்‌. 

““செந்தில்‌ மா மலையுறும்‌ செங்கல்வ ராயன்‌” * என்பது 
இராமலிங்கர்‌ திருவாக்கு, எனவே, அலை வாயிலில்‌ அமர்ந்த பிரான்‌ 
குறிஞ்சிக்‌ கடவுளாகவே கொள்ளப்படுகிறான்‌. இமமலையிலேயே 
வள்ளி திருமணம்‌ நடை பெற்றதாகத்‌ தல புராணம்‌ கூறும்‌. 
சங்க இலக்கியம்‌ கூறும்‌ முருகன்‌ யார்‌? 

இங்குள்ள முருகனைச்‌ சங்க இலங்கியங்கள்‌ “சேய்‌” என்றும்‌ 
““நெடுவேள்‌ '* என்றும்‌ குறிப்பிடுகின்றன. கோயில்‌ பற்றிய செய்தி 
யில்லை,  இவ்வூர்த்தூண்டுகை விநாயகர்கோயில்‌ சிலை கந்து 
(கட்டுத்தறி) போன்ற அமைப்புடையது. அதையே ஆதியில்‌ 
முருகனாகக்‌ கருதி வழிபட்டிருக்காலம்‌. வேலினை நட்டுவழிபட்டதை 
இங்குள்ள அத்திரதேவர (நி.ப.எண்‌ 9) படிமம்‌ நினைவூட்டுகிறது. 


154 


சிலப்பதிகாரம்‌ செப்புவதுபோல்‌ **வேற்கோட்டம்‌””  (வேலுக்குக்‌ 
கோயில) அமைந்திருக்கலாம மேலும்‌ (பால) சுப்பிரமணியப்படா ரர்‌ 
என்ற பெயர்‌ கி. பி. ஒன்பதாம்‌ நுரற்றாண்டுக்‌ கல்வெடடிலேயே 
காணப்படுகிறது. அதற்குமுன்‌ **அறுமுகச்‌ செவ்வேள்‌ அணிதிகழ்‌ 
கோயிலாக” இருந்திருக்கலாம்‌, அறுமுகச்‌ செவ்வேள்‌ என்னும்‌ 
பெயர்‌ சிலப்பதிகாரத்தில்‌ உள்ளது. நக்கீரரும்‌ தம்‌ திருமுருகாற்றுப்‌ 
படையில்‌ அறுமுகனது பெருமையையே பாடியுள்ளார்‌. 

தற்போதுள்ள அறுமுகன்‌ சிலை கி பி. பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுந்தருளும்‌ மூர்த்தியாகத்‌ திருவிதாங்கூர்‌ மன்னரால வழங்கப்‌ 
பட்டிருக்கலாம்‌. 
கோயில்‌ அறைய்பு 


1... இது குகைக்கோமில்‌ என்பதாலும்‌ மலையைக்‌ குடைந்து 
பெரிய மண்‌ பங்கள்‌ அமைக்க இடமின்மையாலும்‌ ஆ முறைப்படி 
அமையவில்லை. கீழ வாயில்‌ அடைபட்டுள்ளது. தெற்குவாயிலே 
சிறப்பிடம்‌ பெற்றுள்ளது. இராயகோபுரம்‌ அமைப்பதற்கு வாய்ப்‌ 
பான பாறைகள்‌ மேட்டுநிலமாகிய மேற்குப்புறம்‌ அமைந்திருந்த 
தால்‌ மேலக்கேரபுரம்‌ அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 

ப்‌ அறுமுகப்‌ பெருமானுக்கு எதிரே நாழிக்கிணறு அமைத்‌ 
திநப்பது போல பால ௬பபிரமணியர்‌ சந்நிதிக்கெதிரில்‌ வதனாரம்ப 
தீர்த்தம்‌ அமைந்துள்ளதும்‌ குறிப்பிடத்‌ தக்கது, பாறைகளிருப்‌ பதால்‌ 
இங்கு இப்போது நீராடுவாரிலர்‌. 

சீபலிமண்டபம்‌ இரண்டாம்‌ சுற்றாலையில்‌ அமையக்‌ காரண 

மாயிருந்தவர்கள்‌ போற்றிகள்‌. ஐம்பதாண்டு கட்கு முன்‌ இம்மண்டபம்‌ 
கட்டப்பட்டதும்‌ போற்றிகள்‌ இச்சுற்றாலையில்‌ சீபலியை எழுந்தருளச்‌ 
செய்ய முயன்றனர்‌.  ஆதிசைவர்கள்‌ எதிர்ப்புத்‌ தெரிவித்ததால்‌ 
பழைய முறைப்படி முதலாம்‌ சுற்றாலையிலே சுற்றி வருகின்றனர்‌, 


ஷ்ண்றாமியல்‌ (திருவுருவ அமைப்பு) 


மூலவர்‌ திருவுருவ அமைப்பும்‌ ஆறு முகப்பெருமான்‌ திருவுருவ 
பத்‌ ஏனைய முருகன்‌ கேரயில்களில்‌ காணப்படாத தனிச்‌ 
சிறப்பு வாய்ந்த தன்மையைக்‌ கண்டோம்‌. 


,_  பாலசுப்பிரமணியருக்குச்‌ செயந்திநாதர்‌ என்ற பிரதிபிம்பமும்‌ 
அறுமுகப்‌ பெருமானுக்குக்‌ குமரவிடங்கர்‌ என்ற  பிரதிபிம்பமும்‌ 


உள்ளன. 


அலைவாயுகந்த பெருமான்‌ ஆதியிலுள்ள பாலசுப்பிரமணி 
யரின்‌ பிரதிபிம்பமாக இருக்கலாம்‌. அம்மன்‌ சிலைகளும்‌ அவர்களுக்‌ 
குரிய ஆலயங்களும்‌ பிற்கமலத்திலேயே ஏற்பட்டன. 


155 


நாண்காமியால்‌ (நாள்‌ வழிபாடு) ம்‌ 
பாலசுப்பிசமணியரையும்‌ ஆறுமுகப்பெருமானையும்‌ தனித்‌ 
தனி மூலவரரகக்கருத நாள்வழிபாடு இடமளிக்கிறது. இஃது ஒரு 
கருது கோளே. இதை மறுப்பாருமுளர்‌. 
1 பரலப்பிரமணியருக்குப்‌ போற்றிமாரும்‌ ஆறுழ்கனுக்கு 
ஆதிசைவரும்‌ பூசனை புரிகின்றனர்‌. ம்‌ 
2 சுப்பிரமணியர்‌ தவககோலத்தில்‌ காட்சி தருகிறார்‌ 
சண்முகரோ . இல்லற க கோலத்தில்‌ வள்ளி தெய்வயானை 
யோடு காட்சி தருறார்‌, சண்முகர்‌ பாலசுப்பிரமணியரது 
தோற்றத்திலில்லை. ன அத 
8 சுப்பிரமணியர்‌ உணவில்‌ உப்பு. புரி, காரம்‌ சேர்ப்‌ 
பதில்லை, சண்முகருக்கு அவை சேர்க்கப்‌ படுகின்றன. து 
4 சீபலிகளிலும்‌, சுப்‌ ரெமணியபருக்குத்‌ தங்கம்‌, , வெள்ளிச்‌ 
சீபலிகள்‌ உள. சண்முகருக்குச்‌ செப்புச்‌ சீபலி உள்ளது. ட 
5 சுப்பிரமணியருக்கு நிவேதனம்‌ சமைப்பவர்‌ போற்றிகள்‌, 
ஆறுமுகனுக்கு முக்காணியர்‌. , ட 
6 அபிடேகத்தால்‌ நாள்வழிபாட்டில்‌ . சுப்பிரமணியரும்‌ 
ஆறுமுக அருச்சனையால்‌ சண்முகரும்‌ சிறப்புப்‌. பெறு 
கின்றனர்‌. ்‌ 
ஐந்தாமியலஸ்‌ (திருவிழாக்கள்‌) 
திருவிழாக்களிலும்‌ ஒரே நேரத்தில்‌ இரண்டு பிரதிபிம்ப்ங்‌ 
களும்‌ (செயந்திநாதர்‌, குமரவிடங்கர்‌) எழுத்தருளுதல்‌ தமிழகத்தில்‌ 
வேறெங்கும்‌ காணமுடியாத காட்சி, எட்டாம்‌ திருவி! வன்று சுப்பிர- 
மணியர்‌ பிரதிபிம்ப மான அலைவாயுகந்த பெருமானும்‌ சண்முகர்‌ 
பிரதிபிம்பமான குமரவிடங்கரும்‌ ஒன்று போலவே வெள்ளிக்‌ குதிரை 
வாகனத்தில்‌ வலம்‌ வருகின்றனர்‌. 
ஏழு, எட்டுத்‌ திருவிழாநாட்களில்‌ ஆறுமுகப்பெருமான்‌ எழுந்‌ 
தருளும்‌ போது மூலவர்‌ பூசை பிந்தி நடத்துதல்‌ குறிப்பிடத்தக்கது. 
வள்ளி, தெய்வயானை திருமண நிகழ்ச்சி கட்கு ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ பிரதிபிம்பமான குமரவிடங்கர்‌ எழுந்தருளுகிறார்‌. 
சுப்பிரமணியர்‌ பிரதிபிம்பமான செயந்திநாதர்‌ சந்திகளின்‌ 
வழியே வலம்வருகிறார்‌. சண்முகர்‌ பிரதிபிம்பமான குமரவிடங்கரோ 
அனைத்துச்‌ சாதியினரின்‌ மண்டபங்களிலும்‌ எழுந்தருளுகிறார்‌. 
பிரட்டு குளோதி கூறுவது போல்‌ ஆவணித்‌ திருவிழா பால 
சுப்பிரமணியருக்காக ஏற்பட்டதென்று கருதலாம்‌. ஏற்பட்டகாலத்தில்‌ 
அலைவாயமர்ந்த பெருமான்‌ எழுந்தருளியிருக்கலாம்‌. அவருக்குப்‌ 


156 


பக்க நாச்சிமார்‌ (வள்ளி, தெய்வயானையம்மை) இல்லாமையினால்‌, 
செயந்தி நாதர்‌ பக்க நாச்சிமாரோடு அமைக்கப்பட்டிருக்கலாம்‌. 

பெருவிழாக்களில்‌ “வேதாந்தி கட்கு ஒரு திருவிழாவாகச்‌ 
செயந்தி நாதர்‌ எழுந்தருளுகிறார்‌. ஆகமவாதிகட்கு ஒரு திருவிழா 
வாகக்‌ குமரவிடங்கர்‌ எழுந்தருளுகிறார்‌** எனத்‌ திரு. இராமானந்த 
சாஸ்திரி கூறுவது பொருத்தமுடையதாகத்‌ தோன்றுகிறது 

மேலும்‌, முருகன்‌ ஆண்டியாகவும்‌, அரசனாகவும்‌ காட்சி 
தருகிறான்‌. குறவர்‌ மகள்‌ வள்ளியம்மையையும்‌ தேவேந்திரன்‌ மகள்‌ 
தெய்வயானை யமமையையும்‌ மணந்தவன்‌ ஆயிற்றே! இவ்வூரில்‌ இரு 
கோலங்களையும்‌ ஒரு சேரக்‌ காணும்‌ வாய்ப்பு உள்ளது. 

பாலசுப்பிரமணியரைத்‌ தவக்கோலத்திலிருப்பதால்‌ 
கடற்கரையாண்டு யாகவும்‌, சண்முகரைச்‌ செந்திலாண்ட 
வணாகவும்‌ கண்டு அருள்‌ பெறலாம்‌. 


சிலமுூடி புகண்‌ 


இங்கு இரு மூலவர்‌ ஏற்படக்‌ காரணமானவர்‌ கேரள மன்னர்‌ 
என ஊகிக்கலாம்‌ இக்கேரயிலில்‌ இன்னும்‌ கேரளமுறைகள்‌ மாறு 
வட்டில. தரிசனத்திற்குச்‌ செல்லும்‌ மக்கள்‌ கோயிலுக்குள்‌ தம்‌ மேற்‌ 
சட்டையை அகற்றிவிட்டே செலல வேண்டும்‌. 

செந்தில்‌ நாயகரை மிகுபக்‌ நியோடு சுமக்கும்‌ உரிமை இன்னும்‌ 

இவ்வூர்த்‌ திரிசுதந்திரர்‌ (முக்காணியர்‌) வசமே உள்ளது, உள்ளூர்ச்‌ 
சிவன்‌ கோயிலிலிருந்த சுப்பிரமணியர்‌ சிலையைக்‌ கடற்கரைக்‌ 
கோயிலில்‌ முக்காணியரே நிறுவியதாகக்‌ குலசேகரன்‌ பட்டின ஏடு 
குறிப்பிடுகிறது. 

ஆறுமுகப்பெருமானுக்குப்‌ பெருவிழாக்‌ காலத்தில்‌ நார்ப்பெட்‌ 
டிகளில்‌ உணவு படைத்தல்‌ அவரை எளியோருக்‌ கெளியவனாகக்‌ 
காட்டுகிறது. 

தானத்தில்‌ சிறந்தது அன்னதானம்‌. இவ்வூருக்கு வரும்‌ 
பக்தர்கட்கு உணவளிக்கத்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌, திருப்பனந்‌ 
தாள்‌ ஆதீனம்‌, தருமபுர ஆதினம்‌, நகரத்தார்‌ விடுதி மற்றும்‌ 
அறதிலையங்கள்‌ உதவி வருதலைக்‌ கண்டேசம்‌. மேலும்‌ இத்திருக்‌ 
கோயிலில்‌ வழங்கப்படு மளவு சோற்றுத்திரளை (கட்டி) வேறு முருகன்‌ 
கேரயில்களில்‌ வழங்கப்படுவதில்லை. 

இவ்வூரில்‌ வாழ்ந்த மக்களனைவருமே இத்திருக்‌ கோயிலோடு 
தொடர்பு கொண்டு வாழ்ந்தனர்‌. இது குடிதழுவிய கோயிலாக விளங்கி 
வருகிறது. 


முழம்‌ அசல்‌ ரவர்‌ எ எனால்‌ 


2. வேள்விக்கூட அமைப்பு 


30, 51, 52, செயந்திநாதர்‌, வள்ளி, தெய்வயானைபிம்பங்கள்‌ 
39, 38, 40- பிரதான கும்பங்கள்‌ 

31- வேள்விக்‌ குண்டம்‌ 

32, 32, 24, 35, நான்கு வேதங்கள்‌ 

41-48-அஷ்ட வித்தியேசுவரா்‌ 

சீி.80.வன்‌, உமை, 


(ஏனையவற்றிற்கு ஐந்தாம்‌ இயலில்‌ விளக்கம்‌ உள்ள து. 


